ஜீவ நீரோடை 


உண்மையைச்‌ சொல்‌! உரக்கச்‌ சொல்‌! 


கனிப்பிரதி ரூ. 15/- வருட சந்தா ரூ.150/ 


ISSUE 7 





SAMSON PAUL'S BOOKS FILLED 
PUBLICATIONS IN ENGLISH WITH DIVINE 


TO COME CLOSER TO GOD INSPIRATIONS 





NOW 
AVAILABLE 


ru WERFUL DELIGHTFUL 
PRAYER LIFE W ம்ம்‌. FAMILY 





DIVINE 
BLESSINGS 


OF 
DISTRESS 


SAMSON PAUL 


பூட்‌ 71 ஜ்‌ ல்‌ 
SAMSON PAUL 





௫0 ௫0 ௫0 810 ₹100 


NEKO) Oe ES DEVI ADA (01000) ப பபப ப பப்பபிப 


1. Towards The Goal Dally 11. Walking Closer with 000 





2. Meet This Day With 000 12. Every day In His Presence 

9. In Your Ways 13. Blessed word for today’s Life 

+. obean of Lie {4, Be Renewed in Mind Daly 

9. 0015 Guidance 1006] 15, Gods Words for Young Hearts 

0, Walking wih God Dally 16. Daly A ew Crapper 

னை 17. For the Heart of Blooming Buds 

9,0 Lordin thy Presence 8. Word of Truth Today 

10. Every Day with the Everlasting G0d . - 19. This Day To Live 
உள்ளே... 
ஓ சாத்தானை ஜெயிப்பது எப்படி? 5 க. இண்டர்நெட்‌ கலாச்சாரத்தோடு தேவ பக்தி 21 
ஓ வளமை உபதேசப்‌ போதகர்களின்‌ ௫ கர்த்தர்‌ நம்மோடிருப்பதின்‌ 

வளமையின்‌ பின்னணிகள்‌ 10 முக்கிய அடையாளம்‌ 26 

ஓ வலிகளுடன்‌ வல்லமையாய்‌ வாழ்தல்‌ 14 ௫ நவீன கிருபை போதகர்களுக்கு எச்சரிக்கை 30 


ய்‌ தியான அத்து 






பபா! 
siream ( 





AMIN DE பும்‌ பாபம்‌ tre. 


BLOOMING 
ம 





£120 


; 


கடிஸ்துவுக்குள்‌ சய்மானவஃ 8௭ 


கர்த்தருடைய அன்பின்‌ நாமத்தில்‌ வாசகர்கள்‌ 
யாவருக்கும்‌ மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள்‌. தேவ கிருபையும்‌ 
சமாதானமும்‌ உங்கள்‌ யாவரோடூம்கூட இருப்பதாக. 
கடந்த மாத இதழ்‌ அநேகருக்குப்‌ பிரயோ ஜனமா 
யிருந்ததற்காக கர்த்தருக்குள்‌ சந்தோஷப்படுூகிறேன்‌. 
காட்சி ஊடகங்களின்‌ ஆதிக்கம்‌ அதிகமாகிவிட்ட இந்த 
நாட்களிலும்‌ பத்தீரிக்கைகளையும்‌, புத்தகங்களையும்‌ 
விரும்பிப்‌ படிக்கீன்ற ஒரு கூட்டம்‌ வாசகர்கள்‌ இருப்பதற்காக 
கர்த்தரைத்‌ துதிக்கின்றேன்‌. 





கொரோனா வைரசின்‌ இரண்டாவது அலை வீசின சமீப காலத்தில்‌, சில நல்ல 
நண்பர்களையும்‌ நலம்‌ நாடுவோரையும்‌ இழக்க நேர்ந்தது, மிகுந்த வேதனையைத்‌ 
தந்தது. தேவ ஊழியர்கள்‌ பலரும்‌ கொரோனா அலையில்‌ சிக்கீக்‌ கொள்ள நேர்ந்தது 
தொடர்ந்து துயரச்‌ செய்திகளாயிருந்தது. தங்களுக்குப்‌ பிரியமானவர்களை இழந்த பல 
குடும்பத்தினருக்கு நேரடியாகச்‌ சென்று ஆறுதல்‌ கூறும்‌ வாய்ப்புக்‌ கூட கிடைக்காமல்‌ 
போய்விட்டது. மிக மிகக்‌ கடினமான நாட்களைக்‌ காண நேர்ந்தது. 


கொரோனா வைரஸ்‌ வழக்கமான பல கழ்நீலைகளை மாற்றிவிட்டது. புதிய விதமான 
பழக்கவழக்கங்களோடும்‌ செயல்களோடும்‌ பழகிக்‌ கொள்ள வேண்டிய தேவையை 
உருவாக்கியுள்ளது. சபை கூடி வருவதற்குத்‌ திரும்பத்‌ திரும்ப தடைகள்‌ தொடர்ந்த 
வேளைகளிலும்‌, தடைபடாமல்‌ தேவ வார்த்தைகளை இணைய தள வசதீ மூலம்‌ ஒரு 
கூட்டம்‌ மக்களுக்குக்‌ கொண்டூ சேர்க்கத்‌ தேவன்‌ கிருபை செய்தார்‌. தகவல்‌ தொடர்பு 
கருவிகளைப்‌ பயன்படுத்துவோர்‌ ,சமூக ஊடகங்கள்‌ வாயிலாக ஏராளமான கீறிஸ்தவப்‌ 
பிரசங்கங்களைக்‌ கேட்க வாய்ப்புப்‌ பெற்றிருக்கின்றனர்‌. 

பல்வேறு சானல்கள்‌ வழியாக ஏராளமான பிரசங்கங்களைக்‌ கேட்கின்ற 
விஷயத்திலும்‌, சற்று எச்சரிக்கை தேவை. நிறைய நிறையக்‌ கேட்டு வழக்கம்போல 
எந்த மாற்றமும்‌ இன்றி வாழ்வது கேடான ஒருவிஷயம்‌. ஒரு சில செய்திகளை மட்டும்‌ 
கேட்கும்‌ நிலையில்‌ இருந்த முன்னோர்‌ நம்மைவிட நன்றாயிருந்திருக்கீன்றனர்‌. இன்று 
கேட்டதின்மேல்‌ கேட்டுக்‌ கேட்டு அநேகர்‌ மரத்துப்‌ போன நிலையில்‌ இருப்பதைக்‌ காண 
முடிகிறது. ஏற்கெனவே கேட்கக்‌ கிடைத்த வார்த்தைகளைக்‌ கொண்டு வாழ்க்கையில்‌ 
மாற்றம்‌ பெறாமலிருந்தால்‌, திரும்பத்‌ திரும்ப அதிகமாகக்‌ கேட்பது உணர்வுகளை 
மழுங்கடிக்கவும்‌ வாய்ப்பு உண்டு. 

இன்று சமூக ஊடகங்கள்‌ வழியாக வரும்‌ பல பிரசங்கங்களைப்‌ பக்தி 
உணர்விற்காகக்‌ கேட்போரே அதிகம்‌. இன்னும்‌ பலர்‌ பொழுது போக்கு விஷயமாகவே 
கிறிஸ்தவ ஊடக நீகழ்ச்சிகளைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. எவ்வளவு ஊடகங்கள்‌ 
வழியாகக்‌ கேட்டாலும்‌, தனிப்பட்ட வாழ்வில்‌ தேவனுடைய சத்தம்‌ கேட்கும்‌ அனுபவம்‌ 
இல்லாவிட்டால்‌ பிரயோஜனமில்லை. 
கர்த்தரின்‌ பணியில்‌ 


கர்த்தர்‌ உங்களோடிருப்பாராக. உங்கள்‌ சகோதரன்‌ 


© ௦ 0 
கடவன்‌ ஒலு 


4 





எப்யறம 2 


ஒலையிபயயதநு 


" நிசாசானவன்‌ நம்முடைய ச௬ுமாவங்கள்‌ வழியாகவும்‌, 
சிந்தனைகள்‌ வழியாகவும்‌, ஆசைகள்‌ வழியாகவும்‌ கிரியை 
செய்ய முயற்சிப்பான்‌. ஆயினும்‌, நாம்‌ சாத்தானுக்கு ஒசைந்து 
போகாத வரை, அவனுடைய கிரியைகள்‌ நம்மிடம்‌ அவன்‌ 

எதிர்பார்க்கும்‌ விளைவுகளை ஏற்றடுத்தாதூ. ரர 


பிரச்சினைகள்‌, தோல்விகள்‌, 
கஷ்டங்கள்‌, மன அமைதிக்‌ குறைவுகள்‌, 
போராட்டங்கள்‌ ஆகியவற்றின்‌ பின்னால்‌, 
சாத்தானின்‌ செயல்பாடுகள்‌ இருக்க 
முடியும்‌. அதே வேளையில்‌, நம்முடைய 
வாழ்க்கையில்‌ நமக்கெதிராக வருகின்ற 
எல்லாப்‌ பிரச்சினைகளுக்கும்‌ சாத்தானே 
காரணம்‌ என்று கூறி, நம்முடைய 
தவறுகளைக்‌ கண்டூ கொள்ளாமல்‌ 
போகக்கூடாது. 


முதலாவது, நமக்கெதிராக பல 
பிரச்சினைகளும்‌ துன்பங்களும்‌ வரும்‌ 
போது, நம்மை நாம்‌ சோதனை செய்து 


பார்க்க வேண்டும்‌. நம்முடைய சில 
சுபாவங்கள்‌, நம்முடைய சில மன இயல்‌ 
புகள்‌ நம்முடைய சில ஆசைகள்‌, நம்‌ 
முடைய சில சிந்தனைகள்‌, நம்முடைய 
சில தவறான பார்வைகள்‌ ஆகியவை 
பிரச்சினைகளுக்கும்‌ போராட்டங்‌ 
களுக்கும்‌ காரணமாயிருக்க முடியும்‌. 
அங்கே உண்மையான மனந்திரும்பு 
தலும்‌ சீர்செய்தலுமே தேவை. நாம்‌ 
தேவனுடைய வழிகளில்‌ நடவாமலும்‌, 
தேவ ஐக்கியத்தில்‌ போதிய அளவு 
ஈடூபாடூடன்‌ வாழாமலும்‌ இருந்தால்‌, பல 
விதமான பிரச்சினைகள்‌ வரும்‌. 
இவற்றைக்‌ குறித்துச்‌ சிந்தியாமல்‌, 


ஜூலை 2021 


எல்லாப்‌ பிரச்சினைகளும்‌ சாத்தானால்‌ 
வருகின்றது என்று யோசித்தால்‌, பிரச்‌ 
சினைகளுக்கான தீர்வுகளை அறி 
யாமல்‌ போய்‌ விடுவோம்‌. 


காத்தானின்‌ கிருபை எப்படி? 


சிலர்‌, குடும்பத்தீல்‌ சாத்தான்‌, வேலை 
யில்‌ சாத்தான்‌, தொழிலில்‌ சாத்தான்‌, 
ஊழியத்தில்‌ சாத்தான்‌, உறவுகளில்‌ 
சாத்தான்‌ என்று சிந்தீத்து சாத்தானையே 
முன்‌ நீறுத்துகின்றனர்‌. சாத்தான்‌ சோதீக்‌ 
கின்றான்‌, சாத்தான்‌ போராடுகீன்றான்‌, 
சாத்தான்‌ தடுக்கின்றான்‌ என்று கூறி 
பிரச்சினைகளின்‌ காரணங்களையும்‌, 
பிரச்சினைகளுக்கான தீர்வையும்‌ அறி 
யாமல்‌ போகின்றனர்‌. எதீர்மறையான 
நீகழ்வுகளுக்குப்‌ பின்னால்‌ சாத்தானின்‌ 
கிரியை இருந்தாலும்‌, சாத்தானைச்‌ 
சுற்றியே நம்முடைய சிந்தனை ஓடிக்‌ 
கொண்டிருக்கக்கூடாது. 


" சாத்தானைத்‌ இரத்துவதற்கு 


ஒர வழி, 6தல ஆவியில்‌ 
நாம்‌ நிறைந்றிராப்பலு ஆகும்‌. 

மதல ஆளுகைக்கு நம்மை 
தனிப்பட்ட முறையில்‌ ஒப்புக்‌ 


கொடுூத்தாலன்றி, சாத்தானின்‌ 


ஆளுலையைத்‌ தவிர்க்க 
முடியாஜு. ” 


சாத்தான்‌ எப்பொழுதுமே மனிதர்கள்‌ 
வாயிலாகவே செயல்படுகின்றான்‌. நம்‌ 
முடைய குடூம்பத்திலோ, வியாபாரத்‌ 
திலோ, வேலையிலோ, உறவுகளிலோ 
சாத்தானால்‌ பிரச்சினைகள்‌ இருக்கின்ற 
தென்றால்‌, அவை நம்‌ வழியாகவே 
வந்திருக்கும்‌. முதலாவது, நம்‌ வழியாகச்‌ 
சாத்தான்‌ செயல்படுகின்ற அளவிற்கு, 
நமக்குள்‌ பிசாசானவன்‌ கிரியை செய்ய 
வழி கொடுத்தீருக்கின்றோமா என்று 
யோசிக்க வேண்டும்‌. 


ஒருவர்‌ கர்த்தரோடிருந்தால்‌ அவ 
ருக்குள்‌ சாத்தான்‌ கிரியை செய்வது 
கடினம்‌. கர்த்தரோடூ ஒருவருக்குச்‌ சரி 
யான ஐக்கியம்‌ இருந்தால்‌, கர்த்தரின்‌ 
ஆளுகை அவரோடிருக்கும்‌. தேவ சமா 
தானத்தின்‌ ஆளுகை அவரோ 
டிருக்கும்‌.தேவ சந்தோஷத்தின்‌ ஆளுகை 
அவரோடிருக்கும்‌. தேவ ஐக்கியத்தின்‌ 





ஜூலை 2021 


ஆளுகை அவரோடிருக்கும்‌. தேவ வார்த்‌ 
தையின்‌ ஆளுகை அவரோடிருக்கும்‌. 
தேவ விசுவாசத்தின்‌ ஆளுகை அவரோ 
டிருக்கும்‌. இவ்விதமான தெய்வீக ஆளு 
கைகள்‌ ஒருவரோடிருக்கும்போது, சாத்‌ 
தான்‌ அந்த ஆளுகைகளைக்‌ கடந்து 
சென்று, அந்த நபரிடத்தில்‌ கிரியை 
செய்ய முடியாது. 

ஒருவர்‌ இந்த விஷயத்தில்‌ பலவீன 
மாயிருந்தால்‌ மட்டுமே சாத்தான்‌ அவ 
ருக்குள்‌ புகுந்து செயல்படுவான்‌. யூதா 
சுக்குள்‌ புகுந்த அதே சாத்தான்‌ தேவ 
உறவில்‌ பலவீனமாயிருக்கின்றவர்‌ 
களுக்குள்‌ புகுந்து போராடூவான்‌. 
(யோவான்‌ 13:27) ஒருவர்‌ தேவ 
உறவிலும்‌ ஐக்கியத்திலும்‌ போதுமான 
கவனத்தோடும்‌ ஈடூபாடூடனும்‌ வாழும்‌ 
போது, பிசாசானவன்‌ அந்த நபருக்குள்‌ 
புகுந்து அவரைத்‌ தவறான விதமாக 
வழிநடத்துவது கடினம்‌. அவ்விதமான 
ஒரு வலிமையான தேவ ஆளுகை 
இல்லாத ஒருவர்‌, தன்னுடைய வாழ்வில்‌ 
பிசாசானவனின்‌ சோதனைகள்‌ இருக்‌ 
கின்றது என்று நம்பினால்‌, அவர்‌ 
கர்த்தருக்குத்‌ தன்னை அர்ப்பணிப்பதின்‌ 
வாயிலாகத்தான்‌ தீர்வு காண முடியும்‌. 

அதற்குப்‌ பதிலாக தேவ ஊழியர்‌ 
களிடம்‌ போய்‌ ஜெபிப்பதாலோ, ஜெபக்‌ 
கூட்டங்களுக்குப்‌ போவதாலோ, உப 
வாசக்‌ கூட்டங்களுக்குப்‌ போவதாலோ 
பிசாசின்‌ ஆளுகையைத்‌ தவிர்க்க 
முடியாது. தேவ ஊழியர்கள்‌ அசுத்த 
ஆவிகளைத்‌ துரத்தீ விட முடியும்‌. 
ஆனால்‌, சாத்தானைத்‌ துரத்த முடியாது. 
சாத்தானை துரத்துவதற்கு ஒரே வழி, 
தேவ ஆவியில்‌ நாம்‌ நீறைந்தீருப்பது 
ஆகும்‌. தேவ ஆளுகைக்கு நம்மை 
கனிப்பட்ட முறையில்‌ ஒப்புக்‌ கொடுத்தா 
லன்றி, சாத்தானின்‌ ஆளுகையைத்‌ 
குவிர்க்க முடியாது. 


நமக்குள்‌ தேவ ஆளுகை இல்லாத 
தாலும்‌, தேவ பிரசன்னம்‌ இல்லாத 
தாலுமே சாத்தான்‌ நமக்குள்‌ வருவதற் 
கான வாய்ப்பு ஏற்படும்‌. எனவே, நாம்‌ 
மனந்திரும்பி உணமையாக நம்மை 
கர்த்தருக்கு அர்ப்பணித்து, தேவ 
ஐக்கியத்தோடூ வாழ முன்வரவேண்டும்‌. 
அசுத்த ஆவிகளை ஒருவரை விட்டுத்‌ 
துரத்திவிட இயலும்‌. முத்தேயு 12:43) 
மத்தேயு 10:8-ல்‌ குறிப்பிடப்பட்டூள்ள 
பிசாசுகள்‌ என்பது சாத்தானின்‌ கீழ்‌ 
வேலைசெய்கின்ற அசுத்த ஆவிகளையே 
குறிக்கும்‌. அந்த அசுத்த ஆவிகளைத்‌ 
துரத்திவிட இயலும்‌. ஆனால்‌, சாத்தான்‌ 
என்பவன்‌ நாம்‌ துரத்தினாலும்‌ திரும்பத்‌ 
திரும்ப நம்முடைய வாழ்வின்‌ எல்லை 
களில்‌ வந்து செயல்பட இயன்றவன்‌. 


இயேசு கிறிஸ்து சாத்தானை அழிக்‌ 
கவோ, அவனை துரத்தீவிடவோ வர 
வில்லை. அவர்‌, பிசாசின்‌ கிரியைகளை 
அழிக்கவே வந்தார்‌. (யோவான்‌ 3:8) 
ஒவ்வொரு மனிதனின்‌ இருதயத்தீலும்‌ 
சாத்தான்‌ வந்து கிரியை செய்ய இயலும்‌. 
ஆனால்‌, அந்த மனிதனை ஆள முடிந்‌ 
தால்‌ மட்டுமே அந்தக்‌ கிரியை அல்லது 
செயல்‌ நீறைவேறும்‌. பிசாசானவன்‌ நம்‌ 
முடைய சுபாவங்கள்‌ வழியாகவும்‌, சிந்‌ 
குனைகள்‌ வழியாகவும்‌, ஆசைகள்‌ வழி 
யாகவும்‌ கிரியை செய்ய முயற்சிப்பான்‌. 
ஆயினும்‌, நாம்‌ சாத்தானுக்கு இசைந்து 
போகாத வரை, அவனுடைய கீரியைகள்‌ 
நம்மிடம்‌ அவன்‌ எதீர்பார்க்கும்‌ விளைவு 
களை ஏற்படுத்தாது. 

சாத்தானைத்‌ துரத்துவது என்பது 
வேறு. சாத்தானின்‌ கிரியைகளை 
அழிப்பது என்பது வேறு. சாத்தான்‌ 
நம்மை தேவ விருப்பத்திற்கு எதிராகச்‌ 
செயல்படூவதற்குத்‌ தூண்டூவதின்‌ 
வாயிலாகவே நமக்குத்‌ தீமை ஏற்படுத்த 
விரும்புகின்றான்‌. நாம்‌ தேவனுக்கு 


ஜூலை 2021 







“சாத்தான்‌ நம்முடைய 
சிந்தனைகளைப்‌ ப 
யு விடாதட 


விருப்பமான நற்சுபாவங்களின்படி 
நடந்து கொள்ளாமல்‌ போகும்போது, சாத்‌ 
தான்‌ நம்மிடம்‌ ஜெயிக்கின்றான்‌. நாம்‌ 
தேவனுக்கு உகந்ததல்லாத ஓர்‌ சிந்தை 
யோடூ நடந்து கொள்ளும்‌ போது சாத்‌ 
தான்‌ ஜெயிக்கின்றான்‌. நாம்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமற்ற வழியைத்‌ தெரிந்து கொள் 
ளும்போது சாத்தான்‌ ஜெயிக்கின்றான்‌. 
இவ்விதமாக அவன்‌ ஜெயிக்கும்‌ போது, 
நமக்குத்‌ தீமையான விளைவுகள்‌ ஏற்பட 
வழிகள்‌ உருவாகின்றன. 

எனவே, சாத்தான்‌ நம்முடைய நல்ல 
சுபாவங்களை மாற்றிவிடாதபடியும்‌, 
சிந்தனைகளைப்‌ பாதிக்காதபடியும்‌, 
தவறான வழிகளில்‌ போகச்‌ செய்து 
விடாதபடியும்‌ எச்சரிக்கையாயிருக்க 
வேண்டும்‌. அதுதான்‌ பிசாசின்‌ கிரியை 
களை அழித்தல்‌. இவ்விதம்‌ சாத்தான்‌ 
ஜெயிக்காதபடி நாம்‌ ஜெயிக்க வேண்டு 


மானால்‌ நாம்‌ தேவ பிரசன்னத்தோடும்‌, 


தேவனுக்கேற்ற எச்சரிக்கையோடும்‌, 
தேவனைச்‌ சார்ந்த விசுவாசத்தோடும்‌ 
செயல்பட வேணடும்‌. 

இவ்விதமாகச்‌ சாத்தான்‌ பிறர்‌ வழி 
யாகவும்‌ நமக்கெதிராகச்‌ செயல்படுவான்‌. 
மற்றவர்களைக்‌ குறிப்பிட்ட விதமாகச்‌ 
செயல்படுத்தி, நாம்‌ பொறுமை இழக்கும்‌ 
படியும்‌, சாந்தமாகத்‌ தொடராத படியும்‌ 
வெறுப்படையும்படியும்‌, கோபமடையும்‌ 
படியும்‌ செய்வான்‌. இதுதான்‌ சாத்தானின்‌ 
கிரியை. அப்போது நாம்‌ ஆவிக்கேற்ற 
எச்சரிக்கையாயிருந்து, நம்முடைய 
நல்ல சுபாவங்களை இழக்காதபடி பாது 
காத்து, அதன்மூலம்‌ சாத்தான்‌ ஜெயம்‌ 
பெறாதபடி நம்மை காத்துக்‌ கொள்ள 
முடியும்‌. 


௦௮ 


ஜூலை 2021 


பொய்‌ வாக்குதத்தத்திற்கு செவி கொடூப்பது பாவம்‌ 

தேவன்‌ கொடுத்த கட்டளைகளை பின்பற்றி வாழ்ந்தால்‌ தேவன்‌ 
அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாத வாக்குத்தங்களும்‌ நிறைவேறும்‌. இது 
பழைய ஏற்பாடு. தேவ ஆவியினால்‌ நாம்‌ நடத்தப்பட்டு, ஆவிக்கேற்றபடி 
நடந்தால்‌ நாம்‌ தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய தேவ நன்மைகளைப்‌ 
பெறுவோம்‌. இதுதான்‌ புதிய ஏற்பாடு. (ரோமர்‌. 8 :14; 8:17) தேவ ஆவியின்‌ படி 
நடந்து தேவ நன்மைகளை பெறுவதற்கு பதிலாக மாதந்தோறும்‌ தேவ 
ஊழியர்கள்‌ என்பவர்கள்‌ தரும்‌ பொய்யான வாக்குத்தங்களை தேடூவதும்‌, 
நம்புவதும்‌ குறி சொல்லுகீன்றவர்களை தேடுவதற்கு சமமாகும்‌, மாதந்தோறும்‌ 
வாக்குத்தத்தம்‌ தருகின்றவர்கள்‌ தேவன்‌ சொன்னதாக பொய்‌ சொல்லு 
கின்றார்கள்‌. பொய்க்கு செவிகொடுப்பது பாவமாகும்‌. எசேக்கியேல்‌ 13:19) 


இந்தியச செய்திகள்‌ 

ஓ அஸ்ஸாம்‌ மாநீலத்தில்‌ பி.ஜே.பி கட்சி ஆட்சி நடத்துகின்றது. ஹிமந்தா பிஸ்வா 

சர்மா என்பவர்‌ முதலமைச்சராக உள்ளார்‌. அஸ்ஸாமில்‌ இனி கோயில்கள்‌ 

இருக்கும்‌ இடங்களிலிருந்து 5 கிலோமீட்டர்‌ தொலைவு வரை மாட்டிறைச்சி 

விற்கக்கூடாது என்று இவர்‌ அறிவித்துள்ளார்‌. இந்தப்‌ புதிய சட்டத்தின்‌ 

குன்மையைப்‌ பார்க்கும்‌ போது, அஸ்ஸாமில்‌ இனி எங்கும்‌ மாட்டிறைச்சி 
விற்கப்பட வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. 


பெகாசஸ்‌ ஸ்பைவேர்‌ என்பது ஒருவருக்குத்‌ தெரியாமல்‌ அவரை வேவு பார்த்து 
அவருடைய தகவல்‌ பரிமாற்றங்களை எடுத்துக்‌ கொள்ளும்‌ ஒரு மென்பொருள்‌. 
இஸ்ரவேலைத்‌ தலைமையிடமாகக்‌ கொண்டு இயங்கிவரும்‌ என்‌.எஸ்‌.ஓ என்ற 
நீறுவனம்தான்‌ இதனைத்‌ தயாரித்துள்ளதாகக்‌ கூறப்படுகிறது. இந்நீலையில்‌ 
பிரான்சில்‌ செயல்படும்‌ ஃபர்பிடன்‌ ஸ்டோரிஸ்‌ என்ற ஊடகம்‌ உலகம்‌ முழுதும்‌ 
500௦ நபர்களின்‌ தொலைபேசி எண்களை பெகாசஸ்‌ டேட்டாபேசிலிருந்து 
கைப்பற்றி உள்ளது. இதில்‌ 300-க்கு மேற்பட்ட தொலைபேசி எண்கள்‌ 


இந்தியாவைச்‌ சேர்ந்தவை. அரசியல்‌ தலைவர்கள்‌, சமூக சேவையாளர்கள்‌, 
பத்திரிகையாளர்கள்‌ ஆகியவர்கள்‌ அதில்‌ அடங்குவார்கள்‌. இந்த உளவு 
பார்க்கும்‌ மென்‌ பொருளை இந்தியா உட்பட பத்து நாடுகள்‌ உபயோகீப்பதாக 
கார்டியன்‌ மற்றம்‌ வாஷிங்டன்‌ போஸ்ட்‌ பத்திரிகைகள்‌ செய்தி வெளியிட்டுள்ளன. 


கத்தோலிக்க பாதீரியாரான ஸ்டேன்‌ ஸ்வாமி மிகச்சிறந்த சமூகப்‌ 
போராளி. ஜார்கண்ட்‌ மாநீலத்தீல்‌ அவர்‌ மக்கள்‌ உரிமைக்காக பல்வேறு 
விதங்களில்‌ பாடுபட்டவர்‌. எந்தக்‌ குற்றப்‌ பின்னணியும்‌ இல்லாத அவரை 
மாவோயிஸ்ட்டுகளுக்கு உதவியதாகத்‌ தொடுக்கப்பட்ட எல்காரி பரிஷத்‌ 
வழக்கில்‌ சேர்த்து, என்‌.ஐ.ஏ அதிகாரிகள்‌ 2020-ம்‌ ஆண்டூ அக்டோபர்‌ மாதம்‌ 
கைது செய்தனர்‌. 9 மாதங்களாகச்‌ சிறையிலிருந்த அவருக்குச்‌ ஜாமினும்‌ 
வழங்கவில்லை. விசாரணைக்கும்‌ அழைக்கவில்லை. இந்நிலையில்‌ 
நோயவாய்ப்பட அவர்‌ மருத்துவமனையில்‌ ஜூலை 5-ம்‌ தேதி மரணம்‌ 
அடைந்தார்‌. இது ஒரு தலைசிறந்த சமூக நெறியாளருக்கு இழைக்கப்பட்ட 
அநீதியாகவே பார்க்கப்படுகிறது. இது குறித்து ஐ.நா. நல்லிணக்க அதிகாரி மேரி 
லாலா கூறும்‌ போது இந்திய மனித உரிமை வரலாற்றில்‌ இது ஒரு கறையாகவே 
நீடிக்கும்‌ என கருத்துத்‌ தெரிவித்துள்ளார்‌. 





> 


வளமை 
உயதேசய்‌ 


போதகர்கணின்‌ 


வமையபின்‌ 


பீன்னணிகள்‌ 











சி சத்தியம்‌ சாராத வழிகளில்‌ தங்களைச்‌ 


செளகரியவான்களாகவும்‌, ஆடம்பரவாதிகளாகவும்‌ 


மாற்றிக்கொள்கின்றவர்களுக்கு சாத்தான்‌ எல்லா உதவியும்‌ 


செய்கின்றான்‌. எனவே, வளமை வாழ்வு போதகர்கள்‌ 


வளமையாக வாழ்வதில்‌ எந்த ஆச்சரியமுமில்லை. 


கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைச்‌ 
சோதித்த சாத்தான்‌, அவரிடம்‌ சொன்ன 
ஒரு விஷயம்‌, என்னைப்‌ பணிந்து 
கொண்டால்‌ இவைகளையெல்லாம்‌ 
உமக்குக்கொடூப்பேன்‌ என்பதாகும்‌. 
மத்தேயு 4:9) தேவனுடைய வழியை 
விட்டு விலகிச்‌ சாத்தான்‌ காட்டும்‌ ஒரு சத்ய 
விரோதப்‌ பாதையில்‌ சென்றால்‌, அங்கே 
சாத்தானாலும்‌ நன்மை கீடைக்கும்‌ 
வாய்ப்புண்டு. சாத்தான்‌ மனிதனுக்கு 
அவன்‌ விரும்புகின்ற பல காரியங்களைக்‌ 


ரீ 


கொடுத்து, அவர்களை உற்சாகப்படுத்த 
இயன்றவனே. கர்த்தருடைய செவ்வை 
யான சத்தியப்‌ போதனைகளுக்கு முரண்‌ 
பட்ட ஒரு போதனைதான்‌ செழிப்பின்‌ 
உபதேசம்‌. கர்த்தருடைய அதிகாரப்‌ 
பூர்வமான சத்தியத்திற்கு முரண்பாடாக, 
ஜனங்களை நடத்துகின்ற ஒரு துர்‌ 
உபதேசம்‌ தான்‌ சிலரால்‌ கிருபையின்‌ 
உபதேசம்‌ என்று சொல்லி உபதேசிக்கப்‌ 
படும்‌ உபதேசம்‌. 


ய 








சாத்தானால்‌ வரும்‌ செழிப்பு 


சாத்தானுடைய பிரதான நோக்கமே, 
ஜனங்களைத்‌ தேவனால்‌ திட்டமிடப்பட்ட 
பாதையை விட்டூ விலகி நடக்க வைத்து, 
நீத்தியப்‌ பங்கை இழக்க வைப்பதுதான்‌. 
அந்த விதமான சாத்தானின்‌ தீட்டத்‌ 
தீற்குக்‌ கைகொடுத்து செயல்படுகிறவர்‌ 
கள்தான்‌ போலி கிருபை போதகர்களும்‌, 
போலி செழிப்பின்‌ போதகர்களும்‌. ஜனங்‌ 
களைத்‌ திசை திருப்பும்‌ இது போன்ற 
செயல்பாடுகளால்‌, சாத்தானின்‌ தந்திர 
மான நோக்கம்‌ நீறைவேறுகிறது. எனவே, 
அதற்கு உதவியாயிருக்கின்ற போதகர்‌ 
களுக்கு சாத்தானால்‌ சம்பளம்‌ கிடைப்பது 
இயல்பானது. 

பணம்‌, செல்வம்‌, வசதி, செளகரியம்‌, 
ஆடம்பரம்‌, சொகுசான வாழ்க்கை ஆகிய 
வற்றையே தேவ ஆசீர்வாதமாகக்‌ காண்‌ 
பித்து ஜனங்களை வஞ்சிக்கும்‌ போதகர்‌ 
களுக்கும்‌, பாஸ்டர்களுக்கும்‌ சாத்தா 
னால்‌ பல செளகரியங்கள்‌ கிடைக்க 


முடியும்‌. துர்‌ உபதேசகர்களுக்குச்‌ செல்‌ 
வம்‌ பெருகும்படியாக அவர்களுக்குப்‌ பல 
வசதியான விசுவாசிகளை சாத்தான்‌ 
எழுப்பிக்‌ கொடுக்க முடியும்‌. தனது விருப்‌ 
பத்தின்படியாக பொய்‌ போதனைகள்‌ 
செய்கின்ற பாஸ்டர்கள்‌, நல்ல வசதி நிலை 
அடையும்படியாக சாத்தான்‌ பலவிதங்‌ 
களில்‌ உதவி செய்ய முடியும்‌. 

நாம்‌ அநேகம்‌ உபத்தீரவங்களின்‌ 
வழியாய்‌ தேவனுடைய இராஜ்யத்தீல்‌ 
பிரவேசிக்க வேண்டும்‌ என்பது அப்‌ 
போஸ்தலனாகிய பவுல்‌ கூறின விஷயம்‌. 
அப்போஸ்தலர்‌ 14:22) இந்த உலகத்தில்‌ 
உங்களுக்கு உபத்திரவங்கள்‌ உண்டு 
என்று ஆண்டவராகிய இயேசு கூறினார்‌. 
(யோவான்‌ 16:33 ஆனால்‌, தங்களை 
வளமை வாழ்வுச்‌ சுவிசேஷகர்களாக 
அடையாளம்‌ காட்டுகின்ற பலர்‌ அப்படி 
யல்ல. கீறிஸ்தவ வாழ்க்கையில்‌ பாடுகள்‌ 
இல்லை, துன்பங்கள்‌ இல்லை, குறைவு 
கள்‌ இல்லை, வலிகள்‌ இல்லை என்று 


a எப்வபாமுதுமே ஒருவருடைய எசளகரியமான வாழ்க்கை 
என்பது, அவர்‌ போதிப்பதும்‌ உபதேசீப்பதும்‌ சரியாக 


ஒருக்கிறது என்பதற்கான சான்றாக ஒருக்க முடியாது. "" 


நி 


ஜூலை 2021 





கூறுகின்றனர்‌. இந்தச்‌ சின்னக்‌ கட்டுரை 
யில்‌ இவற்றைக்‌ குறித்த உபேதச 
விளக்கங்கள்‌ எதையும்‌ தற்போது 
தரவில்லை. 


ஆனால்‌, பாடுகள்‌ இல்லை, துன்‌ 
பங்கள்‌ இல்லை, ஆசீர்வாதமாக சுகமாக 
வாழ்வதுதான்‌ கீறிஸ்தவம்‌ என்று 
போதீக்கின்ற பலருடைய வாழ்க்கை, 
அவர்கள்‌ விரும்பியபடி செளகரியமாக 
இருப்பதை பார்க்க முடிகிறது. பணம்‌, 
ஐஸ்வரியம்‌, அந்தஸ்து, செளகரியமான 
வாழ்க்கை என எப்பொழுதும்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கும்‌ போதகர்கள்‌ பலர்‌, 
செல்வந்த நிலையில்‌ முன்னேறிச்‌ 
செல்லுவதைப்‌ பார்க்க முடிகிறது. அவர்‌ 
கள்‌ போதிப்பது சரிதான்‌ என்பதை 
அவர்களின்‌ வசதீயான செல்வ நீலமை 
நீரூபிக்கீன்றதா என்று பலர்‌ கேள்வி 
எழுப்புவது உண்மை. 


எப்பொழுதுமே ஒருவருடைய 
செளகரியமான வாழ்க்கை என்பது, அவர்‌ 
போதீப்பதும்‌ உபதேசிப்பதும்‌ சரியாக 
இருக்கிறது என்பதற்கான சான்றாக 
இருக்க முடியாது. வளவாழ்வு போத 
கர்கள்‌ தாங்கள்‌ போதிக்கின்றபடியே 
வளமையாக இருப்பதால்‌, அவர்‌ கள்‌ 
கர்த்தரால்‌ அந்த நிலைமைக்கு வந்‌ 
திருக்கின்றார்கள்‌ என்று கூற இயலாது. 
தேவ நீதி வெளிப்படும்‌ 


அது மட்டுமல்ல, போலி கீருபைப்‌ 
போதகர்களும்‌, போலி வளமைப்‌ போத 
கர்களும்‌ சாத்தான்‌ கொடுக்கும்‌ பல 
ஆலோசனைகளைப்‌ பின்பற்றிப்‌ பல்‌ 
வேறு விதங்களில்‌ கவர்ச்சியாக 
காணிக்கை வசூல்‌ செய்யத்‌ தெரிந்த 
வர்கள்‌. இவர்களின்‌ மாயமாலத்தீற்கு 
மிகப்பெரிய சான்று உண்டு. பழைய ஏற்‌ 
பாட்டுப்‌ பிரமாணங்களை மட்டூமல்ல. 


சாத்தான்‌, ஒரு போதகர்‌ சாத்தானுடைய சீத்தத்தைச்‌ 
செய்கீன்ற படியால்‌ பணத்தாலும்‌, வசல்வத்தாலும்‌, 
அந்தஸ்தாலும்‌ அவரை சாத்தான்‌ ஓஹோ என்று உயர்த்த 
முடியும்‌. ஆயினும்‌, தேவன்‌ நீயாயந்‌ தீர்க்கும்‌ போது சாத்தான்‌ 
யாரையும்‌ காப்பாற்ற முடியாது. ?? 


ஜூலை 2021 





புதிய ஏற்பாட்டுக்‌ கிறிஸ்துவின்‌ போதனை 
களைக்கூட இவர்கள்‌ இவை நீயாயப்‌ 
பிரமாணம்‌, இவை எதுவும்‌ தேவை 
யில்லை என்று போதிக்கின்றவர்கள்‌. 
எந்த ஒரு நீதிப்‌ போதனை மேலும்‌ இது 
நீயாயப்பிரமாணம்‌ என்று முத்தீரை 
குத்தி, அவற்றைத்‌ தவிர்க்கும்படி போதிக்‌ 
கின்றவர்கள்‌. ஆனால்‌, தசமபாக உப 
தேசமாகிய பழைய பிரமாணத்தை 
இவர்கள்‌ தூக்கிப்‌ பிடிக்கீன்றவர்கள்‌. 
ஏனென்றால்‌, அதனால்‌ காணிக்கை 
என்ற பெயரில்‌ கட்டாய வசூல்‌ செய்ய 
நல்ல வாய்ப்பு உள்ளது. 

இவர்கள்‌ தங்களை வளமையாக்கிக்‌ 
கொள்வதற்காக விதைப்பு கோட்பாடு 
என்ற தந்திர உபதேசத்தைக்‌ கொடுத்துச்‌ 
சத்தியம்‌ அறியாதவர்களின்‌ வளமையை 
இவர்கள்‌ தங்களுக்குச்‌ சாதகமாக உறிஞ்‌ 
சிக்‌ கொள்கின்றார்கள்‌. இது போன்ற 
சத்தியம்‌ சாராத வழிகளில்‌ தங்களைச்‌ 
செளகரியவான்களாகவும்‌, ஆடம்பரவாதி 
களாகவும்‌ மாற்றிக்‌ கொள்கின்றவர்‌ 
களுக்கு சாத்தான்‌ எல்லா உதவியும்‌ 
செய்கின்றான்‌. எனவே, வளமை வாழ்வு 
போதகர்கள்‌ வளமையாக வாழ்வதில்‌ 
எந்த ஆச்சரியமுமில்லை. 


இவர்களின்‌ வளமையும்‌, செளகரி 
யமும்‌ சுகபோகமும்‌, தேவனால்‌ வராமல்‌ 
சாத்தானால்‌ வந்ததென்றால்‌, தேவன்‌ 
ஏன்‌ அவ்விதம்‌ அனுமதிக்கின்றார்‌ என்ற 
கேள்வி பலருக்கு எழுகின்றது. தேவன்‌ 
எப்போதுமே நம்மைப்‌ போல இங்கேயே, 
இப்பொழுதே என்று அவசரமாகச்‌ செயல்‌ 
படூவதீல்லை. தேவன்‌ களைகளை உட 
னேயே பிடூங்காமல்‌ வளர விடுகிறவர்‌. 
ஆயினும்‌, உரிய நேரம்‌ வரும்‌ போது 
நீதியாய்‌ நீயாயம்‌ தீர்க்கின்றவர்‌. 

எரேமியா ஒரு காலகட்டத்தில்‌ 
தேவனை நோக்கி ஆகாதவர்களின்‌ வழி 
வாய்க்கீறதென்ன, துரோகம்‌ செய்து 


வருகிற அனைவரும்‌ சுகித்திருக்கிற 
தென்ன என்று கேட்டான்‌. (எரேமியா 12:7 
ஆசாப்‌ என்ற தேவ மனிதன்‌ இதோ, 
இவர்கள்‌ துன்மார்க்கர்‌, இவர்கள்‌ என்றும்‌ 
சுக ஜீவிகளாயிருந்து ஆஸ்தியைப்‌ 
பெருகப்பண்ணுகீறார்கள்‌ என்றான்‌. 
(சங்கீதம்‌ 73:12 ஆம்‌, தேவன்‌ சிலரை 
அவர்கள்‌ விரும்புகீறவிதமான வழி 
களில்‌ வளமையடைந்து, செளகரிய 
மாக வாழ்வதற்கு விட்டு விடுகிறார்‌. 


ஆனால்‌, தேவனுடைய வழிகளுக்கு 
எதிராகச்‌ சென்று சாத்தானின்‌ நோக்கங்‌ 
களை நீறைவேற்றுகீன்றவர்களுக்கு 
எதிராக, நீதியின்‌ பிரம்பை தேவன்‌ எடுப்‌ 
பார்‌. அப்படி யாருக்கும்‌ என்றும்‌ நீகழவே 
கூடாது என்பதே நமது ஏக்கமும்‌ நோக்க 
முமாக இருக்க வேண்டும்‌. ஆனால்‌, 
தங்களின்‌ தவறுகளை உணர்ந்து திருந்‌ 
தாதவர்களின்‌ விஷயத்தில்‌, தேவனு 
டைய நியாயத்தீர்ப்பு தவிர்க்க முடியாதது. 

நீண்டகாலம்‌ தாங்கள்‌ நினைத்தபடி 
ஆஹா! ஓஹோ! என்று உயர்ந்து 
சென்றவர்களைக்‌ கவனித்துப்பார்த்த 
ஆசாப்‌ கண்டுணர்ந்த உண்மை என்ன? 
சறுக்கலான இடங்களில்‌ கர்த்தர்‌ அவர்‌ 
களை நிறுத்தி, பாழான இடங்களில்‌ விழப்‌ 
பண்ணுகிறார்‌ என்றான்‌. (சங்கீதம்‌ 73:18) 
அவர்கள்‌ ஒரு நீமிடத்தீல்‌ எவ்வளவாய்‌ 
பாழாய்ப்‌ போகிறார்கள்‌ என்று எழுதினான்‌ 
ஆசாப்‌. (சங்கீதம்‌ 73:19) ஆம்‌. ஒரு 
போதகர்‌ சாத்தானுடைய சித்தத்தைச்‌ 
செய்கின்றபடியால்‌ பணத்தாலும்‌, செல்‌ 
வத்தாலும்‌, அந்தஸ்தாலும்‌ அவரை 
சாத்தான்‌ ஓஹோ என்று உயர்த்த 
முடியும்‌. ஆயினும்‌, தேவன்‌ நீயாயந்‌ 
தீர்க்கும்‌ போது சாத்தான்‌ யாரையும்‌ 
காப்பாற்ற முடியாது. களை எவ்வளவு 
வளர்ந்தாலும்‌ ஒருநாள்‌ அது பிடூங்கப்‌ 
படும்‌ நிகழ்வை சந்தித்தே ஆக வேண்டும்‌. 

ர்‌ 


்‌ 








னல்லஹையாாம்‌ வாாற்குல்‌ 


60 


அநேகர்‌ தாங்கள்‌ கேட்கும்‌ வார்த்தைகள்‌ ஆழாமான தேவ 
வெளிம்பாடுகள்‌ என நம்புகின்றனர்‌. அநேகர்‌ தங்களுக்குப்‌ 
ரிரசங்கிப்பவர்கள்‌ அபிஷேகத்தில்‌ நிறைந்து பிரசங்கிப்பதாக 
எண்ணுகின்றனர்‌. அநேகர்‌ தாங்கள்‌ கேட்கும்‌ பிரசங்கங்களில்‌ 
நல்ல விடுதலையை உணர முடிகிறதாக எண்ணுகின்றனர்‌. அதே 
வேளையில்‌ அவர்களோ உலகத்துக்கேற்ற விதமாக 
வாழ்க்கையில்‌ மேலும்‌ மேலும்‌ வளருகின்றனர்‌. 77 
வாழ்க்கையில்‌ வருகின்ற ஏராளமான | திற்கு அடிமைப்பட்டவன்‌. பாவம்‌ என்பது 
வலிகளுக்கு மனிதன்‌ பாவத்திற்கு | தேவ உறவு இல்லாததீன்‌ விளைவாக ஒரு 


அடிமையாயிருப்பது முக்கியமானதோர்‌ | மனிதனுக்குள்‌ செயல்படுகின்ற ஒரு 
காரணம்‌. மனிதன்‌ இயற்கையில்‌ பாவத்‌ | விதமான விசை. பாவம்‌ என்பது மனிதன்‌ 


நீரோ ப 


சரியாக வாழவிடாமல்‌, தவறாக வாழத்‌ 
தூண்டுகின்ற ஒரு தீங்கான விசை. பாவம்‌ 
மனிதனுடைய சிந்தனை, குணம்‌, 
ஆசைகள்‌, உறவுகள்‌, பழக்கங்கள்‌ ஆகிய 
யாவற்றின்‌ மேலும்‌ ஆளுகை செய்‌ 
கின்றவை. தவறான சிந்தை, தவறான 
சுபாவம்‌, தவறான ஆசை, தவறான 
பொழுதுபோக்கு, தவறான முடிவுகள்‌, 
தவறான உறவு ஆகியவைதான்‌ 
மனிதனுக்குப்‌ பலவிதமான மனரீதியான 
வலிகளையும்‌, சரீரரீதீயான வலிகளை 
யும்‌, உறவுகள்‌ ரீதியான வலிகளையும்‌ 
தருகின்றது. 

இவ்விதமான காரணங்களால்‌ வலி 
கள்‌ வரும்போது அவற்றை நீக்குவதற்‌ 
காக அநேகர்‌ பக்தீ ஸ்தலங்களுக்குச்‌ 
செல்கீன்றனர்‌. ஆனால்‌, எந்தப்‌ பக்தீ 
ஸ்தலங்களாலும்‌ உண்மையான தீர்வு 
கிடைக்காது. ஜெப ஊழியர்கள்‌, ஜெபக்‌ 
கூட்டங்கள்‌, ஜெபக்‌ கோபுரங்கள்‌, தீறப்‌ 


பின்‌ வாசல்கள்‌ என எங்கு போனாலும்‌, 
அவற்றால்‌ உண்மையான தீர்வுகள்‌ 
ஏற்படாது. ஏனென்றால்‌, பாவத்தின்‌ 
அடிமைத்தனத்தின்‌ விளைவான பிரச்‌ 
சினைகளுக்குத்‌ தீர்வுகாண, பாவத்‌ 
திலிருந்து மீட்கும்‌ இயேசு கிறிஸ்துவிடம்‌ 
தான்‌ செல்ல வேண்டும்‌. ஜெபங்கள்‌ 
நடக்கின்ற இடங்களுக்குச்‌ சென்றாலும்‌, 
பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்‌ ஆற்றல்‌ 
உடைய இயேசு கிறிஸ்துவிடம்‌ சென்றால்‌ 
மட்டுமே, பாவத்திலிருந்து விலகி வலிகளி 
லிருந்து விடுதலை பெற முடியும்‌. இரட்‌ 
சகராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சக 
ராகவும்‌, தங்களை ஆண்டு வழிநடத்து 
கின்ற ஆண்டவராகவும்‌ ஏற்றுக்‌ கொள்‌ 
வதின்‌ வாயிலாக மட்டுமே பாவ அடிமைத்‌ 
கனம்‌ நீங்கும்‌. பாவத்தின்‌ அடிமைத்‌ 
தனம்‌ நீங்கினால்‌ மட்டுமே பாவத்தின்‌ 
பிரதிவிளைவுகளான பலவித வலிகள்‌ 
நீங்கும்‌. 


“ தால லில்‌ Arlo AL EDBDWT JAG DY ABT loi 


Fr Goro 2492௨7 BOTS ஒரு Blood சபறும்‌, SY 


புதற்கும்‌, HUAI OG புது. கமாகல்‌ ததீசி செவுத்த! 
ATPEDBWMD Dla AADYLDIG ABLE” 


டன 


ன்‌ கூரா ட்ட ட அமான்‌ 
இட இறக 


உ 


Mi LT 
ட? 1. 


E i 


Ar 
த்யான ளு (Rs 
புக அட டம ன்‌ ॥। ! 


7 





ழி ப்ச்‌ எத்‌ ஸ்‌ Vv 
id த்‌ 


பாவிக்கும்‌ வலி. நீகிமாணுக்கும்‌ வலி 


அதே வேளையில்‌, பாவத்தீலிருந்து 
விடுதலை அடைந்து தேவனுடைய 
பிள்ளைகளாகிவிட்டவர்கள்‌, வலிகளுக்கு 
விதீவிலக்கானவர்கள்‌ அல்ல. இந்த 
உலகத்தில்‌ உங்களுக்கு உபத்திரவங்கள்‌ 
உண்டு என்றார்‌ இயேசு. (யோவான்‌ 
16:33) நீதிமானுக்கு வரும்‌ துன்பங்கள்‌ 
அநேகமாயிருக்கும்‌ என்று சங்கீதக்‌ 
காரன்‌ கூறுகிறான்‌. (சங்கீதம்‌ 34:19 நாம்‌ 
அநேகம்‌ உபத்தீரவங்கள்‌ வாயிலாக 
தேவனுடைய இராஜ்யத்திற்குள்‌ பிர 
வேசிக்க வேண்டும்‌ என்று வேதாகமத்தில்‌ 
வாசிக்கின்றோம்‌. நீதியின்‌ நிமித்தம்‌ 
துன்பப்படுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌ 
என்றார்‌ இயேசுமுத்தேயு 5:10 

பாவிக்கும்‌ வலிகள்‌, நீதிமானுக்கும்‌ 
வலிகள்‌ என்றால்‌, நீதியான வாழ்க்கை 
யால்‌ என்ன பயன்‌ என்ற கேள்விகள்‌ 
வரும்‌. பாவியின்‌ வலிகள்‌ பாவத்தினால்‌ 
வந்தவை. அந்த வலிகளுக்கு கர்த்த 
ரிடத்திலிருந்து தீர்வுகள்‌ இல்லை. பாவத்‌ 
தின்‌ விளைவான வலிகளுக்காக 
தேவனை மன்றாடி நன்மை பெற இய 
லாது. ஆனால்‌, பாவத்திலிருந்து 
கர்த்தரால்‌ விடூவிக்கப்பட்ட பிள்ளை 
களுக்கு வலிகள்‌ ஏற்படும்‌ போது, கர்த்‌ 
தரால்‌ அங்கே தீர்வுகள்‌ உண்டு. அவர்கள்‌ 
கர்த்தரால்‌ தேற்றப்பட்டூ தீடப்படுத்தப்‌ 
படுவார்கள்‌. பாவத்தின்‌ விளைவான 
வலிகள்‌ தீருடன்‌ தீருடச்‌ சென்ற இடத்தீல்‌ 
காயமடைவது போன்றது. நீதிமானுக்கு 
வரும்‌ வலிகள்‌ போர்களத்தில்‌ யுத்த 
வீரனுக்கு ஏற்படும்‌ காயங்கள்‌ போன்றது. 
முந்தினது தேவனுடைய பார்வையில்‌ 
இழிவானது. பிந்தீனது தேவனுடைய 
பார்வையில்‌ கெளரவமானது. 

நீதிமானுக்கு ஏன்‌ வலிகள்‌ அல்லது 
வேதனைகள்‌ வருகின்றன? என்பது 
முக்கியமான கேள்வி. இந்தப்‌ பாவ பூமி 


16 


யின்‌ சபிக்கப்பட்ட தன்மையின்‌ விளை 
வான பல துன்பங்கள்‌ நீதிமானையும்‌ 
தாக்கவே செய்யும்‌. ஒரு மனிதன்‌ தேவ 
னுடைய பிள்ளையாக மாறி தேவனுடைய 
பிள்ளையாக வாழ வரும்போது, பாவ 
அடிமைத்தனத்தீற்கு உட்பட்ட மனிதர்‌ 
களால்‌ சில விதங்களில்‌ வலிகள்‌ நேரிட 
வாய்ப்புண்டு. ஏனென்றால்‌, இந்த 
உலகம்‌ அநீதியானது. எனவே, நீதியை 
விரும்புகின்றவர்களை அது பகைத்து சில 
வலிகளைக்‌ கொடுக்கும்‌. (யோவான்‌ 
15:19 சாத்தான்‌ தன்னுடைய பொல்லாத 
இயற்கையின்படி தேவனுடைய பிள்ளை 
களுக்கு வலி தர வேண்டும்‌ என்பதற்‌ 
காக பல தந்தீரமான காரியங்களைச்‌ 
செய்வான்‌. சாத்தான்‌ கெர்ச்சிக்கிற சிங்‌ 
கத்தைப்‌ போல யாரை விழுங்கலாமோ 
வென்று தேடி அலைவான்‌. ( பேதுரு 5:8) 


சாத்தானாலோ, உலகத்தாலோ, மனி 
கர்களாலோ, வாழ்க்கைச்‌ சூழ்நிலைகளி 
னாலோ பல வலிகள்‌ வருகின்றன. இந்த 
வலிகளைத்‌ தேவன்‌ வானத்திலிருந்து 
அனுப்பவில்லை. ஆனால்‌, தேவன்‌ பல 
வலிகளை அனுமதிக்கின்றார்‌. வலிகளின்‌ 
வாயிலாக நமக்கு நன்மையான சில 
விளைவுகளை ஏற்படுத்துவது தேவ 
னுடைய விருப்பங்களில்‌ ஒன்றே. வலிகள்‌ 
நம்முடைய வாழ்க்கையின்‌ நீஜமான 
நீலைகளை நாம்‌ உணர்வதற்கும்‌, 
புரிந்து கொள்வதற்கும்‌ உதவி செய்‌ 
கின்றது. வலிகளே வாழ்க்கையில்‌ 
இல்லா விட்டால்‌, பல விஷயங்களை 
நாம்‌ அறிந்து கொள்ளும்படியான 
உணர்வுகள்‌ நமக்கு கிடைப்பதில்லை. 
தாவீதுவலிகள்‌ வாயிலாகவாழ்க்கையைப்‌ 
புரிந்து கொண்டவன்‌. சாலாமோனோ 
வலிகள்‌ இல்லாத ஒரு நீலமையில்‌ 
புசிப்பதற்கும்‌, குடிப்பதற்கும்‌, அனுபவிப்‌ 
பதற்குமே அதிகமாகக்‌ கவனத்தைச்‌ 
செலுத்தி, வாழ்க்கையில்‌ வலிகளை வர 
வழைத்துக்‌ கொண்டான்‌. 


ஜூலை 2021 


பிப 
oa விரும்பத்தக்க 
பிரம்ம CRHIFUD) 

2 sirwtow iim 0. DGS 
22/2௦ ABIGEOW 
அமுத்துமதா்‌ 
கர்த்தா 
UGS ABA 
உதக 
பிப 


வலிக்கும்‌ நல்லவையே 


வலிகள்‌ வாழ்க்கையில்‌ வரும்போது 
அவை ஏற்றுக்‌ கொள்ளக்‌ கடினமான 
வையே. ஆனால்‌, வலிகள்‌ வரும்போது 
நம்முடைய வாழ்க்கையின்மேல்‌ தவறு 
களின்‌ ஆதிக்கம்‌ வலுவிழக்கின்றது. 
பாவத்தின்‌ அதிகாரம்‌ நம்மேல்‌ செலுத்தப்‌ 
பட்டு தவறுகள்‌ நீகழுவதற்கான வாயப்‌ 
புகள்‌ வலிகளினால்‌ குறைந்து போகிறது. 
வலிகளின்‌ சூழ்நிலைகளில்‌ மனம்‌ உணர்‌ 
வடைந்து பாவங்களைத்‌ தவிர்த்துக்‌ 
கொள்ள வழி ஏற்படுகிறது. வாழக்கையில்‌ 
வலிகளே இல்லாத ஒரு சூழ்நிலையில்‌ 
தான்‌, பல தேவையற்ற வலிகள்‌ வர 
வழைக்கப்படூுகின்றன. வலிகளற்ற சுமு 
கமான சூழ்நிலைகளில்‌ மனம்‌, பாவத்‌ 
தினால்‌ எளிதாக வஞ்சிக்கப்படும்‌ வித 
மான ஒரு பலவீனத்திற்குள்‌ சென்று 
விடுகிறது. சில வலிகள்‌ வரும்போது 
சிந்தை நிலையிலும்‌, சுபாவ நீலையிலும்‌, 
ஆசை நீலையிலும்‌, பாவத்திற்கு இடம்‌ 
கொடாத ஒரு வலிமை கீரியை செய்கிறது 

வாழ்க்கையில்‌ வலிகள்‌ எதுவும்‌ இல்‌ 
லாதபோது பெருமையான ஒரு மனநீலை 
ஆளுகை செய்வதற்கான வாய்ப்புகள்‌ 





.. 


அதீகமாக ஏற்படுகின்றன. ஒரு துன்பம்‌, 
ஒரு கஷ்டம்‌, ஒரு நஷ்டம்‌, ஒரு தோல்வி 
என வர நேரிட்டு மன வலிகள்‌ ஏற்படும்‌ 
போது, தாழ்மை பண்பு மேலோங்கி, 
பெருமை கீழிறங்க ஆரம்பிக்கின்றது. 
அப்போஸ்தலனாகிய பவுலின்‌ வாழ்க்கை 
யில்‌ சாத்தானால்‌ கொண்டு வரப்பட்ட ஒரு 
முள்ளை தேவன்‌ அகற்றாமல்‌ அனு 
மதித்தார்‌. பவுல்‌ அதற்காகச்‌ ஜெபித்தான்‌. 
ஆயினும்‌, தேவன்‌ அந்த முள்‌ ஏற்படுத்திய 
வலியை அகற்றவில்லை. ஏனென்றால்‌, 
பவுல்‌ தனக்குக்‌ கீடைக்கப்பெற்ற மிகப்‌ 
பெரிய இறை அனுபவங்களால்‌ பெருமை 
யடைந்துவிடாதபடி, அந்த முள்‌ 
அவனைத்‌ தாழ்மைப்படுத்தும்‌ என்று 
கர்த்தர்‌ அறிந்திருந்தார்‌. பெருமைக்கு 
உரிய விதமான வாசலை அடைக்கும்‌ 
விதமாக முள்ளினால்‌ வந்த வலி, 
அவனை தாழ்மைச்‌ சுபாவத்திற்குள்‌ 
பக்குவப்‌ படுத்தியது. (11 கொரி 12:7) 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக வலிகள்‌ 
நம்மை தேவ உறவுக்குள்‌ ஆழமாகச்‌ 
செல்லத்‌ தூண்டுகின்றது. பிள்ளைகள்‌ 
ஒரு சிறு காயம்‌ அடைந்தாலும்‌ அழுது 
கொண்டூ தாயிடம்‌ ஓடி வருவார்கள்‌. 


ட 


அவ்விதமே வலிகளை உணரும்‌ போது 
ஆண்டவரை உறுதீயாகப்‌ பற்றிக்‌ 
கொள்ளும்‌ விதமாக, அவரை நோக்கி 
ஓடும்படியான ஒரு தூண்டூதல்‌ கீடைக்‌ 
கிறது. போதனைகளாலும்‌ உபதேசங் 
களாலும்‌ தேவனுக்கு நேராக நெருக்க 
மாகப்‌ போகும்படியான அறிவுரை பெற்‌ 
றாலும்‌, பல நேரங்களில்‌ நாம்‌ கர்த்தரை 
நெருங்கிச்‌ சேர்வதில்லை. தாவீதின்‌ 
வாழ்க்கையில்‌ துன்பங்கள்‌ கொடுத்த 
வலிகள்‌ அவனை தேவனை அதிகமாகப்‌ 
பற்றிக்கொள்ள வைத்தது. யாக்கோபி 
னுடைய வாழ்க்கையில்‌ அவனுக்குண்‌ 
டான நெருக்கங்கள்‌. கர்த்தரோடூ 
அவனை அதிக நெருங்கி வரச்செய்தன. 
(தீ 32:26) ஆம்‌. வலிகள்‌ விரும்பத்‌ 
குக்கவை அல்ல என்பது உண்மை 


யாயினும்‌. அந்த வலிகள்‌ கொடுக்கும்‌ 
அழுத்தம்தான்‌ கர்த்தரைவிடாமல்‌ பற்றிக்‌ 
கொள்ள உதவுகின்றது. 





வலிகளுக்குத்‌ தீர்வு என்ன? 

பவுலை வலிக்க வைத்த முள்ளை 
தேவன்‌ எடுத்துப்‌ போடவில்லை. ஆனால்‌, 
முள்‌ ஏற்படுத்தும்‌ வலியினைத்‌ தாங்கு 
வதற்குத்‌ தேவையான கீருபையைத்‌ 
குருவதாக வாக்களித்தார்‌. (11 கொரி 12:9 
தேவனுடைய கிருபை எப்படி வெளிப்‌ 
படூகீன்றது? தேவனுடைய கீருபை எப்படி 
உணரப்படுகின்றது? தேவ கிருபை 
என்பது ஒரு சூழ்நிலையை ஏற்றுக்‌ 
கொண்டு சந்திக்கத்‌ தேவையானதை 
தேவன்‌ செய்வதாகும்‌. 

வாழ்க்கையில்‌ சில வலிகளை நாம்‌ 
உணரநேரிடூம்போது, அதனைத்‌ தேவன்‌ 
கும்முடையசமுகத்தினால்‌ ஆற்றுகின்றார்‌. 
தேவ சமுகத்தை நாம்‌ தேடி அதனை 
அனுபவிக்க வேண்டூம்‌. தேவ பிரசன்‌ 
னத்தில்‌ சமாதானம்‌ வெளிப்படும்‌. தேவ 
சமுகத்தில்‌ சந்தோஷம்‌ வெளிப்படும்‌. 
தேவ சமுகத்தில்‌ நம்பிக்கை வெளிப்‌ 
படும்‌. தேவ சமுகத்தில்‌ தேவ அன்பு 


ப்ப 
சு மயங்க 
விந்கும தண்மை 
உடைய 
HAT GBA 
வலியாம்‌ Ha Bab 
சகிக்க நமக்கு 
BID கடக்கும்‌. 
பப 


ஜூலை 2021 


வெளிப்படும்‌. நம்முடைய இருதயம்‌ தேவ 
னோடுள்ள ஐக்கீயத்தால்‌ இவற்றை 
அனுபவிக்கும்‌ போது, நமக்கு ஏற்பட்ட 
வலிகள்‌ நம்மை அதிகம்‌ வருத்து 
வதில்லை. அந்த வலிகளைச்‌ சந்‌ 
தோஷத்தோடுூ ஏற்கும்‌ பக்குவம்‌ வந்து 
விடும்‌. தேவ சமுக சந்தோஷமும்‌ ஆத 
ரவும்‌, ஆறாத காயங்களை ஆற்றி, வலி 
களை உணராதீருக்கச்‌ செய்கிறது. 

தேவ உறவுடன்‌ வாழ்கின்றவன்‌ தேவ 
தரிசனமுடையவன்‌. ஒரு போர்‌ வீரன்‌ 
இடர்‌ மிகுந்த யுத்த கூழ்நீலையிலும்‌ 
இலக்கை நோக்கிச்‌ சந்தோஷமாக முன்‌ 
னேறுகிறான்‌. ஒரு ஆர்வம்‌ மிக்க விளை 
யாட்டு வீரன்‌ கடுமையாக விளையாட 
நேரிட்டாலும்‌, வலிகளால்‌ மேற்கொள்ளப்‌ 
படாமல்‌ விளையாட்டில்‌ ஜெயிப்பதி 
லேயே குறியாயிருப்பான்‌. நாம்‌ தேவ 
னுக்கு உகந்த ஒரு சிறந்த இலக்குடன்‌ 
வாழும்‌ போது, வலிகள்‌ பெரிதாக உணரப்‌ 
படூவதில்லை. இலக்கு ஏதும்‌ இல்லாமல்‌ 
சும்மா இருக்கும்‌ போதுதான்‌ வலியின்‌ 
ஆளுமை மேலோவங்கி நிற்கும்‌. அப்‌ 
போஸ்தலனாகிய பவுல்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை வெற்றியாக நீறைவேற்ற 
வேண்டும்‌ என்ற ஒரு தரிசனத்தோடூ 
செயல்பட்டான்‌. எனவே, அந்த தரி 
சனத்தை நோக்கிய பாதையில்‌ எத்‌ 


தனையேோ வலிகள்‌ வந்தாலும்‌, 
அவற்றைச்‌ சந்தோஷத்தோடு சகிக்க 
முடிந்தது. னப்‌ 20:24) 

இறுதியாக வலிகளைத்‌ தாங்கு 
வதற்குத்‌ தேவன்‌ தரும்‌ மிக முக்கியமான 
ஆலோசனை செயல்படுதலே. வலி 
என்பது பெரும்பாலும்‌ போதிய செயல்‌ 
பாடு இல்லாத போதுதான்‌ அதிகமாக 
உணரப்படும்‌. போதிய செயல்பாடுகள்‌ 
இன்றி சும்மா இருந்தால்‌ கவனம்‌ யாவும்‌ 
வலியின்‌ மேலேயே இருக்கும்‌. அதனால்‌ 
வலியை அதிகமாக உணர நேரிடும்‌. நாம்‌ 
போதிய அலுவலின்றி இருக்கும்‌ 
போதுதான்‌ நம்மை வலிக்க வைக்கும்‌ 
விஷயங்களைத்‌ திரும்பத்‌ திரும்ப 
யோசித்து, வலியின்‌ அளவை அதிக 
மாக்கிக்‌ கொள்கின்றோம்‌. 

கர்த்தருக்கேற்ற காரியங்களிலே 
நம்மை நாம்‌ ஈடுபடுத்தி, கர்த்தருக்காக 
நாம்‌ வாழ்வதில்‌ அதிக கவனம்‌ செலுத்த 
வேண்டும்‌. தேவ உறவிலும்‌ தேவனுக்‌ 
கேற்ற வாழ்க்கையிலும்‌ நாம்‌ அதிக 
மகிழ்ச்சியைத்‌ தேடும்போது வலிகள்‌ 
வலிமை இழக்கும்‌. அப்போது சில 
விஷயங்கள்‌ வலிக்கும்‌ தன்மை உடை 
யவையாயினும்‌, அவற்றை தேவ ஆவி 
யினால்‌ தாங்கவும்‌ சகிக்கவும்‌ நமக்கு 


ஆற்றல்‌ கிடைக்கும. 55% 


கள்ளத்‌ தீர்க்கத்தரிசிகள்‌ 


இன்றைய கிறிஸ்தவ உலகத்தீல்‌ கள்ளத்‌ தீர்க்கத்தரிசிகள்‌ 
பெருகீவிட்டார்கள்‌. இவர்களுக்குள்‌ இருப்பது பொய்யின்‌ ஆவியும்‌, 
வஞ்சிக்கும்‌ ஆவியுமே. இப்படிப்பட்டவர்களை கள்ளத்தீர்க்கத்தரிசிகள்‌ 
என்று கண்டறிவது கடினம்‌ இப்படிப்பட்டவர்களிடம்‌ தீர்க்கத்தரிசனம்‌ 
தேடிச்‌ செல்வது ஆபத்தானது. இவர்கள்‌ பொய்யின்‌ ஆவியாலும்‌, 
வஞ்சக ஆவியாலும்‌ உரைக்கும்‌ தீர்க்கத்தரிசனங்களை கேட்பது 
பிசாசுக்கு செவிகொடூப்பதற்கு சமம்‌. தவறான ஆவிகளால்‌ 
இயக்கப்படும்‌ இவர்களிடம்‌ எதிர்கால நிகழ்வுகளை அறிந்திட செல்‌ 
லுகின்றவர்கள்‌ தவறான ஆவிகளிடம்‌ சிக்கிக்‌ கொள்வார்கள்‌. 





்‌ 


அற்புத ஊழியர்களைத்‌ தேடி 

உண்மையான கிறிஸ்தவர்கள்‌ மனந்திரும்பி தேவனுடைய 
பிள்ளைகளாக மறுபிறப்பின்‌ அனுபவம்‌ பெற்றவர்கள்‌. அவர்கள்‌ 
தேவனிடமிருந்து நேரடியாக ஆசீர்வாதங்களை கேட்டுப்‌ பெறுவதற்கு 
அதிகாரம்‌ பெற்றவர்கள்‌. (யோவான்‌ 1:12; ரோமர்‌ 8:15) உண்மை 
கிறிஸ்தவர்கள்‌ அற்புதங்களுக்காகவும்‌, ஆசீர்வாதங்களுக்காகவும்‌, 
தீர்க்கத்தரிசனங்களுக்காகவும்‌ அற்புத ஊழிய்ஙகளை தேடிச்‌ 
செல்லமாட்டார்கள்‌. 


அ வெளிநாட்டுச்‌ செய்திகள்‌ 


ஒ புலிட்சர்‌ பரிசு பெற்றவர்‌. பிரபல இந்தியப்‌ புகைப்பட பத்திரிகையாளர்‌ 
டானிஸ்‌ சித்தீக்‌. ஜலை மாதம்‌ 16-ம்‌ தேதி இவர்‌ ஆப்கானிஸ்தானில்‌ 
கொல்லப்பட்டார்‌. ஆப்கான்‌ படைகளுக்கும்‌ தாலிபான்‌ தீவிரவாதீகளுக்கும்‌ 
இடையில்‌ நடந்த மோதலைப்‌ படம்‌ பிடித்த போது இவர்‌ கொல்லப்பட்டதாகக்‌ 
கூறப்படுகிறது. ரியூட்டர்ஸ்‌ செய்தி ஸ்தாபனத்தீற்காக பணிபுரிந்த இவர்‌ 
ஆப்கானிஸ்தான்‌ மற்றும்‌ ஈராக்கில்‌ நடந்த போர்கள்‌, ரோகிங்கியா அகதிகள்‌ 
பிரச்சினை, ஹாங்காங்கில்‌ சீனாவிற்கு எதிரான போராட்டம்‌, நேப்பாளத்தில்‌ 
நடந்த பூமி அதிர்ச்சி போன்ற நீகழ்வுகளைப்‌ படம்‌ பிடித்து உலக அளவில்‌ 
பிரபலமடைந்தவர்‌. 


ஓ பாகீஸ்தானுக்கான ஆப்கானிஸ்தான்‌ நாட்டு வெளியுறவு தூதுவர்‌ நஜிபுல்லா 
அலிகில்லின்‌ மகள்‌ பாகிஸ்தானில்‌ கடத்திச்‌ செல்லப்பட்டு காயமடைந்தார்‌. 


இதனைத்‌ தொடர்ந்து ஆப்கானிஸ்தான்‌ பாகீஸ்தானுக்கான தூதுவரையும்‌ 
முக்கியமான அதிகாரிகளையும்‌ திருப்பி அழைத்துக்‌ கொண்டது. 
குற்றவாளிகளைக்‌ கண்டுபிடித்துத்‌ தண்டிக்கப்படூும்வரை இந்த முடிவு 
தொடரும்‌ என்று ஆப்கானிஸ்தான்‌ அறிவித்துள்ளது. 


ஓ மேற்கு ஐரோப்பாவில்‌ அதிகமான புயல்‌ மற்றும்‌ மழை காரணமாக 
ஜெர்மனி, பெல்ஜியம்‌ நாடுகள்‌ கடுமையாகப்‌ பாதிக்கப்பட்டன. ஜெர்மனியில்‌ 
நூற்றுக்கணக்கானோர்‌ மரித்ததோடூு, அநேகர்‌ காணாமல்‌ போய்விட்டனர்‌. 
ஏராளமான வீடுகளும்‌ வாகனங்களும்‌ பலத்த சேதமடைந்தன. 2013-ம்‌ 
ஆண்டு இதுபோன்று மழையினால்‌ ஜெர்மனி மிகுந்த பாதீப்பு அடைந்தது. 





20 





ஒண்டர்‌எநட்‌ கலாச்சாரத்தோடு 
தேவ பக்தீ 


ட உண்மையான தேவாக்கி உடையவன்‌ டந்த நவநாகரீக 
ஓ_லகற்‌ அறிமுகம்‌ செய்யும்‌ எல்லாக்‌ கலாச்சாரங்களுக்கும்‌ 
ஒசைந்து போகமாட்டான்‌. எனென்றால்‌, உலகம்‌ நாகரீகம்‌ என்று 
கூறு அறிமுகம்‌ செய்யும்‌ எராளமான விஷயங்கள்‌ ஒறுக்கத்தன்மை 
யற்றதாகவும்‌, நற்தோற்றமற்றதாகவும்‌, பருமையான 
மன நிலையை வெளிய்பருத்துகீன்றதாகவுமே உள்ளது. 
ஒகில்‌ என்ன கவறு என்ற கேள்வியை மட்ருமல்ல, இதில்‌ என்ன சரி 

என்ற கேள்வியையும்‌ கேட்க வேண்மும்‌. 99 
இந்த தலைமுறையினர்‌ பெரும்‌ | நாகரீகமும்‌, நவீன கலாச்சாரமும்‌, நவீன 
பாலும்‌ நவீன இண்டர்நெட்‌ கழலிலேயே | நடைமுறைகளும்‌ அவர்களை வடி 
உருவாகின்றனர்‌. அவர்கள்‌ நெட்‌ | வமைக்கின்றன. அவர்களின்‌ சிந்தை 
வேர்ல்ட்டு, எனப்படூம்‌ வலைத்தள | வித்தியாசமானது. அவர்களின்‌ பார்வை 
உலகத்திலேயே வளருகின்றனர்‌. நவீன | வித்தியாசமானது. அவர்களின்‌ சுவை 


2] 







வித்தியாசமானது. அவர்களை மதீப்பிடல்‌ 
வித்தியாசமானது. அவர்களின்‌ தாகம்‌ 
வித்தியாசமானது. அவர்களின்‌ புரி 
கல்களும்‌, அவர்களின்‌ அர்த்தம்‌ கொள் 
ளுதல்களும்‌ வித்தியாசமானது. 
இவர்களின்‌ பெற்றோர்‌ இவர்களுக்கு 
உணவளித்து, உடையளித்து, கல்வி 
வசதி கொடுத்து உயர்ந்த நீலைகளில்‌ 
கொண்டு வருகின்றார்கள்‌. ஆயினும்‌, 
அவர்களின்‌ மனம்‌, எண்ணம்‌, 
யோசனை, ஆசை, இலக்கு, ஆர்வம்‌, 
அணுகுமுறை யாவற்றின்‌ மேலும்‌ 
ஆளுகை செயது, அவர்களை உருவாக்‌ 
குவது இண்டர்நெட்‌ உலகமே. இண்டர்‌ 
நெட்‌ வசதிகள்‌ வழியாக அவர்கள்‌ பார்க்‌ 
கின்ற, கேட்கின்ற, உணருகீன்ற, பழகு 
கின்ற, தொடர்பு கொள்ளுகீன்ற, இணை 


கின்ற விஷயங்களே அவர்களின்‌ 
மனதை வடிவமைக்கின்றன. 
இண்டர்நெட்‌ மனநிலை 
கிறிஸ்தவக்‌ குடும்பச்‌ சூழ்நிலைகளில்‌ 
வளர்ந்தாலும்‌, இன்றைய இளந்‌ 
தலைமுறையினர்‌ பெரும்பாலும்‌ இண்டர்‌ 
நெட்‌ மண்டலதீற்குள்ளேயே வளர்‌ 
கின்றனர்‌. தாங்கள்‌ வாழ்கீன்ற கீறிஸ்‌ 
தவக்‌ குடும்பச்‌ சூழல்கள்‌ அவர்களைப்‌ 
பாதீக்காமல்‌, தங்களின்‌ மனம்‌ நாள்‌ 
முழுவதும்‌ ஈடுபட்டுக்‌ கொண்டிருக்கின்ற 
இண்டர்‌ நெட்‌ கலாச்சாரச்‌ சூழலே அவர்‌ 
களைப்‌ பாதிக்கின்றன. அவர்களின்‌ கேச 
அலங்காரம்‌, முக அலங்காரம்‌, உடை 
அலங்காரம்‌ யாவுமே இண்டர்நெட்‌ 
வழியாக அவர்கள்‌ சஞ்சரிக்கும்‌ டிஜிட்டல்‌ 
நாகரீகச்‌ சூழ்நிலையின்‌ அடிப்படை 


“ இவர்கள்‌ பக்தி என்பது மனதிற்குள்‌ இருக்கின்ற ஒன்று 
மட்டுமே என்று கூறுகின்றவர்கள்‌. பக்தி என்பதை வேறெந்த 
தங்களின்‌ வாழக்கைத்‌ தோற்றங்களிலும்‌ எதிர்பார்க்கக்கூடாது 


நடக்‌ 
த்‌ 





ஸா 


என்பதே இவர்களின்‌ ஆணித்தரமான நிலைப்பாடு. ” 


| | 
IN 
ப 


5 > ப 
il | Hii 





ஜூலை 2021 இ... 


நா ரி. 





யிலேயே மாறுகின்றன. அவர்களின்‌ 
பேசும்‌ முறைகள்‌, பழகும்‌ முறைகள்‌ 
பார்க்கும்‌ முறைகள்‌ யாவுமே 
இண்டர்நெட்‌ உலக நாகரீகத்தின்‌ 
தாக்கத்தினால்‌ ஏற்பட்டவையாகவே 
உள்ளன. 

இவர்களில்‌ பலர்‌ நல்ல பக்தியும்‌ 
உடையவர்கள்‌. ஆனால்‌, அந்த தேவ 
பக்தி அவர்களின்‌ உடை அலங்கார 
முறையையே, சிகை அலங்கார முறை 
யையோ, பழக்க வழக்க முறையையோ, 
பிறரோடு பழகும்‌ விதங்களையோ 
சற்றும்‌ மாற்றுவதீல்லை. தங்களின்‌ 
கிறிஸ்தவப்‌ பக்தீ ஒழுங்குகளுக்காக, 
தங்களின்‌ நவநாகரீக வாழ்க்கை முறை 
களில்‌ மாற்றம்‌ எதுவும்‌ செய்ய வேண்டிய 
தேவை இருப்பதாக இவர்கள்‌ உணருவ 
தில்லை. இவர்களில்‌ பலர்‌ பக்தியாகப்‌ 
பாட இயன்றவர்கள்‌, மிகச்‌ சிறப்பாக 
கிறிஸ்தவப்‌ பக்திப்‌ பாடல்களுக்கு இசை 
அமைக்க இயன்றவர்கள்‌. இவர்களில்‌ 
அநேகர்‌ கிறிஸ்தவ மத சம்பந்தமான 
சினிமாக்களிலும்‌, நாடகங்களிலும்‌ 
சிறப்பாக நடிக்க இயன்றவர்கள்‌. இவர்‌ 
களில்‌ அநேகர்‌ கிறிஸ்தவ சபைகளில்‌ 
பரவச ஆராதனைகள்‌ நடத்தி ஜனங்‌ 
களைச்‌ சந்தோஷப்படுத்த இயன்ற ஆரா 
குனைத்‌ தலைவர்கள்‌. இவர்களில்‌ பலர்‌ 
மிகச்‌ சிறப்பாக இசை நீகழச்சி நடத்தி, 
நவீன கிறிஸ்தவ பக்திப்‌ பரவசத்தை 
பலருக்கு வழங்க இயன்றவர்கள்‌. இவர்‌ 
களில்‌ பலர்‌ அல்ட்ரா-மாடர்ன்‌ சபை 
தலைவர்களாகவும்‌, நவீன டிஜிட்டல்‌ ரக 
மான சுவிசேஷகர்களாகவும்‌ இருக்‌ 
கின்றனர்‌. 

இன்றைய தலைமுறைக்‌ கீறிஸ்தவப்‌ 
பக்தி வாழ்க்கை என்பதும்‌, கிறிஸ்தவ 
ஊழியப்‌ பாணி என்பதும்‌, வேதாகம 
சத்திய கலாச்சாரத்தால்‌ தாக்கம்‌ பெற்‌ 


றவை அல்ல. அது நவநாகரீக இண்டர்‌ 
நெட்கலாச்சாரத்தால்‌ தாக்கம்‌ பெற்றவை. 
இவர்களிடம்‌ கிறிஸ்தவ நம்பிக்கை 
மறுப்பு இல்லை. ஆனால்‌, கிறிஸ்தவ 
நம்பிக்கை ஏற்பிற்காக, எந்த ஒரு அக 
மாற்றமோ, புற மாற்றமோ வேண்டும்‌ 
என்று இவர்கள்‌ எண்ணுவதீல்லை. 
இவர்களுக்குக்‌ கிறிஸ்தவப்‌ பெயர்களும்‌ 
கிறிஸ்தவ பக்கி ஏற்புகளும்‌ இருந்தாலும்‌, 
அவர்கள்‌ இந்த உலகத்தில்‌ கிறிஸ்தவ 
நம்பிக்கை சார்ந்த வேறுபாடுகள்‌ 
எதையும்‌ காணபிப்பதில்லை. 


இவர்களிடமிருந்து கிறிஸ்தவப்‌ 
பாடல்களைக்‌ கேட்கலாம்‌. இவர்களிட 
மிருந்து கிறிஸ்தவ நீகழ்ச்சிகளுக்கு 
இசை உதவி பெறலாம்‌. இவர்களிட 
மிருந்து நவீன பாணியிலான நிகழ்ச்சி 
அமைப்பு செயல்பாடுகளைப்‌ பெறலாம்‌. 
இவர்களிடமிருந்து நடன நிகழ்ச்சி 
களையும்‌, ஆராதனைநீகழ்ச்சிகளையும்‌ 
பெறலாம்‌. ஆனால்‌, இவர்களிடம்‌ எந்த 
ஒரு கிறிஸ்தவ சாட்சி வாழ்க்கைச்‌ செயல்‌ 
பாடுகளையும்‌ பார்க்க முடியாது. இவர்கள்‌ 
கிறிஸ்துவின்‌ போதனைகளின்படியான 
ஒரு வாழ்க்கை முறையைப்‌ பற்றி 
கவலைப்படாதவர்கள்‌. இண்டர்நெட்‌ 
மண்டலத்தில்‌ வளர்ந்து அவற்றால்‌ 
வடிவமைக்கப்பட்ட இவர்கள்‌ தங்களை, 
அதி நவீன நாகரீக நபர்களாகக்‌ காண்‌ 
பிப்பதில்‌ மிகவும்‌ கவனமாயிருப்பார்கள்‌. 

அதாவது உலகம்‌ தங்களிடம்‌ அதி 
நவீனக்‌ கலாச்சார அடையாளங்களைப்‌ 
பார்க்க வாய்ப்பின்றிப்‌ போய்விடாதபடி 
ஜாக்கிரதையாயிருப்பார்கள்‌. இண்டர்‌ 
நெட்‌ அல்லது வலைத்தள உலகத்தின்‌ 
நாகரீகச்‌ சூழலில்‌ வளர்ந்த உலகத்‌ 
தாருக்கு இணையாக எப்பொழுதும்‌ தங்‌ 
களைக்‌ காட்டூவதற்கு மிகவும்‌ விழிப்‌ 
பாயிருக்கின்றனர்‌. இவர்கள்‌ பக்தி என்பது 


ள்‌ 


மனதிற்குள்‌ இருக்கின்ற ஒன்று மட்டுமே 
என்று கூறுகின்றவர்கள்‌. பக்கி என்பதை 
வேறெந்த தங்களின்‌ வாழக்கைத்‌ 
தோற்றங்களிலும்‌ எதீர்பார்க்கக்கூடாது 
என்பதே இவர்களின்‌ ஆணித்தரமான 
நிலைப்பாடு. சுருங்கக்கூறுவதென்றால்‌ 
நூற்றுக்கு நூறு உலகத்தாராயிருந்து 
கொண்டே, தங்களிடத்தில்‌ பக்தியும்‌ 
உண்டு என்று கூறுகின்றவர்கள்‌. 
இது போலியான பக்தி 

ஆனால்‌, இந்த நவீன இண்டர்நெட்‌ 
நாகரீக கிறிஸ்தவப்‌ பக்திக்கும்‌, வேதா 
கமம்‌ கூறுகின்ற கிறிஸ்தவப்‌ பக்திக்கும்‌ 
எந்த சம்பந்தமுமில்லை. இந்த பக்தீ 


காலங்களுக்கேற்றபடி உருமாற்றம்‌ 
செய்யப்பட்ட ஒரு போலியான பக்தி. 
இந்த பக்தியைக்‌ கொண்டிருப்பவருக்கும்‌ 
எந்தப்‌ பலனுமில்லை. இந்த பக்தியால்‌ 
மற்றவர்களுக்கும்‌ எந்தப்‌ பலனுமில்லை. 
எல்லாவிதத்திலும்‌ உலகத்தின்‌ நாகாீகங்‌ 
களுக்கும்‌ இசைந்துபோய்க்‌ கொண்டே 
இயேசு கிறிஸ்துவையும்‌ நம்புவேன்‌ 
என்பது அர்த்தமற்ற பக்கி. 

கிறிஸ்தவப்‌ போதனைகளுக்காக என்‌ 
உடைகளிலோ, தோற்றங்களிலோ, 
உறவுமுறைகளிலோ பொழுதுபோக்கு, 
செயல்பாடூகளிலோ, நவநாகர்கச்‌ சுவை 
களிலோ எந்த விதமான மாற்றங்களை 


“நம்முடைய மனம்‌ தேவனுடைய ஆளுகைக்குள்‌ இருந்தால்‌, 
இந்த உலகம்‌ அறிமுகம்‌ செய்யும்‌ தரமற்றதும்‌, ஒழுக்கத்‌ 
தோற்றம்‌ தராததுமான எல்லா நாகரீகங்களையும்‌, நவீன 
கலாச்சாரங்களையும்‌, நாம்‌ எல்லோரைப்‌ போல 
ஏற்றுக்கொண்டூ வாழ இயலாது.” 


ஜூலை 2021 





யும்‌ செய்ய வேண்டியதில்லை என்பதே 
பலருடைய நீலைப்பாடாக உள்ளது. 
ஏனென்றால்‌, இந்த கிறிஸ்தவநம்பிக்கை 
போலியானது. இயேசுவை அறியாத 
வேறொரு கீறிஸ்தவமே இது. தேவ 
பக்தீக்காக காவி கட்ட வேண்டூம்‌ என்றோ, 
தாடி வளர்க்க வேண்டும்‌ என்றோ, குறிப்‌ 
பிட்ட விதமாக கேச அலங்காரம்‌ பண்ண 
வேண்டும்‌ என்றோ, நவீன உலகின்‌ 
உடைகள்‌ எதையும்‌ அணியக்கூடாது 
என்றெல்லாம்‌ எதுவுமில்லை. 


ஆனால்‌, உண்மையான தேவப்பக்தீ 
உடையவன்‌ இந்த நவநாகரீக உலகம்‌ 
அறிமுகம்‌ செய்யும்‌ எல்லாக்‌ கலாச்சாரங்‌ 
களுக்கும்‌ இசைந்து போகமாட்டான்‌. 
ஏனென்றால்‌, உலகம்‌ நாகரீகம்‌ என்று 
கூறி அறிமுகம்‌ செய்யும்‌ ஏராளமான 
விஷயங்கள்‌ ஒழுக்கத்தன்மையற்ற 
தாகவும்‌, நற்தோற்றமற்றதாகவும்‌, 
பெருமையான மனநிலையை ெளிப்‌ 
படூத்துகின்றதாகவுமே உள்ளது. இதில்‌ 
என்ன தவறு என்ற கேள்வியை மட்டூ 
மல்ல, இதில்‌ என்ன சரி என்ற கேள்வி 
யையும்‌ கேட்க வேண்டும்‌. 


சிலர்‌ மனம்‌ மட்டும்‌ சரியாயிருந்தால்‌ 
போதும்‌ என்பார்கள்‌. சிலர்‌ கர்த்தர்‌ 
மனதைத்தான்‌ பார்க்கின்றார்‌ என்பார்‌ 
கள்‌. எனவே, நான்‌ எப்படித்‌ தோன்று 
கின்றேன்‌ என்பதையெல்லாம்‌ கவ 


னிக்கத்‌ தேவையில்லை என்பார்கள்‌. 
ஆனால்‌, கர்த்தர்‌ மனதை மட்டும்‌ அல்ல 
நம்முடைய புறத்தோற்றங்களையும்‌ 
இந்த உலகத்திற்கு இசைந்து போகும்‌ 


செயல்பாடூகளையும்‌ பார்ப்பார்‌. 
வெளியே நாம்‌ கொடுக்கின்ற காட்சிக்கும்‌ 
பின்னால்‌, மனதீன்‌ குறிப்பிட்ட சிந்தனை 
இருக்கும்‌. வெளியே நம்மை எப்படிக்‌ 
காண்பிக்கீன்றோமோ, அதற்குப்‌ பின்‌ 
னாலுள்ள உலகப்‌ பிரகாரமான சிந்தை 
யும்‌ நோக்கமும்‌ அவருக்குத்‌ தெரியும்‌. 
மேலும்‌, தேவன்‌ மனதைப்‌ பார்க்கின்றார்‌. 
ஆனால்‌, மனிதர்கள்‌ வவெளித்தோற் 
றத்தைத்தான்‌ பார்க்க இயலும்‌. அந்தத்‌ 
தோற்றம்‌ தேவனுக்கு ஏற்ற ஒரு மனம்‌ 
உள்ளே இருக்கீறது என்பதற்குச்‌ சான்று 
பகரவேண்டும்‌. தேவனுக்கேற்ற மனம்‌ 
உள்ளே இருந்தால்‌, வெளியே எப்படி 
இவர்‌ இப்படித்‌ தோன்ற முடியும்‌ என்ற 
கேள்விக்கு வாய்ப்பளிக்கக்‌ கூடாது. 
நம்முடைய மனம்‌ தேவனுடைய 
ஆளுகைக்குள்‌ இருந்தால்‌, இந்த 
உலகம்‌ அறிமுகம்‌ செய்யும்‌ தரமற்றதும்‌, 
ஒழுக்கத்‌ தோற்றம்‌ தராததுமான எல்லா 
நாகரீகங்களையும்‌, நவீன கலாச்சாரங்‌ 
களையும்‌, நாம்‌ எல்லோரைப்‌ போல 
ஏற்றுக்கொண்டு வாழ இயலாது. நம்‌ 
முடைய மனம்‌ தேவ ஆளுகையின்றி, 
சுதந்திரமாக இருந்தால்தான்‌, இந்த 
உலகத்திற்கேற்ற எல்லா வேலைகளை 
யும்‌ நமக்குள்‌ ஏற்றுக்‌ கொண்டு பக்தியும்‌ 
இருக்கிறது என்று காண்பிக்க முடியும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தீற்கு ஒத்த வேஷம்‌ 
அணிந்து கொண்டு பக்தியாயும்‌ இருக்‌ 
கிறேன்‌ என்றால்‌, அது ஒரு போலியான 
பக்தி அனுபவமே. (ரோமர்‌ 12 : 1, 2) 
KKK 






பிறரிடம்‌ நீ காணநேர்ந்த 
கசப்பான கரியங்களை உனனிடம்‌ 
பிறர்‌ காணாதிருக்க கவனமாயிரு, 








ர 


- 
> 
ப (அகி # 
FAG 
fi ரி 
FY (| 
கர்த்தா நம்மோழடிருப்பதன்‌ 
முக்க்ய அடையாளம்‌ 


“ சீல நேரங்கள்‌ல்‌, நாம்‌ ஆவீபீல்‌ நீரட்பீமீருப்பது போல 
உ௫ர்ந்தீருக்கலாம்‌. சீல வேளை, கர்த்தர்‌ நமக்குச்‌ சீல கார்யங்களை 
உ௫றர்த்த்மீருக்கலாம்‌. சீல வேளை, நமக்குச்‌ சீல தேவ நன்மைகள்‌ 
கீடைத்தீருக்கலாம்‌. சல நோம்‌, ஒரு இற்புகம்‌ நமக்கு 
நீகழ்ந்தீருக்கலாம்‌. இல்லையேல்‌ தேவ வீ வெள்ப்பாறு பெற்றது 
போல உ௫றர்ந்தருக்கலாம்‌. ஆமீனும்‌, இவை எதுவும்‌ கர்த்தர்‌ 
நம்மோடிருக்கன்றார்‌ என்பதற்கான உறுதீயான 
சான்றுகள்‌ ல்ல. ” 






நாம்‌ சிறப்பாக ஆராதிக்க முடியும்‌. | கிருக்கும்‌ நல்ல பற்றினை வெளிப்படுத்த 
நாம்‌ நன்றாகச்‌ ஜெபிக்க முடியும்‌. நாம்‌ | முடியும்‌. ஆனால்‌, தேவ சத்தத்திற்குக்‌ 
மிகுந்த ஆர்வத்தோட௫ தேவ ஊழியம்‌ | கீழ்ப்படிந்து வாழ்வது கடினம்‌. தேவ 
செய்ய முடியும்‌. நாம்‌ தாராளமாக தேவப்‌ | னுடைய பிரியங்களுக்கேற்ப அவ 
பணிகளுக்காக காணிக்கை வழங்க | ரக்காக நம்மை வளைப்பதும்‌ நெளிப்‌ 
முடியும்‌. நாம்‌ சில பக்தீயான செயல்‌ | பதும்‌ கடினம்‌. தேவனுக்கு ஏற்றபடியான 
களைச்‌ செய்து தேவன்மேல்‌ நமக்‌ | நற்சுபாவங்களோடூ வாழ்வது கடினம்‌. 


26 


தேவன்‌ நம்மை உணர்த்தும்‌ போது 
உணர்ந்தாலும்‌ அதற்கேற்றபடி நம்மை 
மாற்றிக்‌ கொள்வது கடினம்‌. 
போதனைகள்‌ கேட்கின்றோம்‌. பிர 
சங்கங்கள்‌ வாயிலாக தேவன்‌ பேசுவதை 
உறுதிப்படுத்துகீன்றோம்‌. நாம்‌ நமக்குள்‌ 
மாற்றங்களை ஏற்படுத்தவேண்டியதின்‌ 
தேவைகளை உணருகீன்றோம்‌. ஆயி 
னும்‌, அவ்விதம்‌ நாம்‌ மாறுவது கடினமாக 
உள்ளது. சில நேரங்களில்‌ தொடர்ந்து 
நல்ல விஷயங்களைக்‌ கேட்கின்றோம்‌. 
ஆனாலும்‌, நம்மிடம்‌ ஆவிக்கேற்ற 
விசேஷமான மாற்றங்கள்‌ எதுவும்‌ 
இல்லை. இதனுடைய காரணம்‌ என்ன? 
இதனுடைய விடை மிகவும்‌ எளியது. 
நம்முடன்‌ கர்த்தர்‌ இல்லை. நம்மிடம்‌ பக்தீ 
இருக்கிறது. ஆனால்‌, கர்த்தர்‌ இல்லை. 
வார்த்தைகளுக்கு கழ்யாிவு 
கர்த்தர்‌ ஒருவரோடு இல்லையென்‌ 
பதற்கான உண்மையான அடையாளம்‌ 
என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளுக்குக்‌ 
கீழ்ப்படிந்து வாழ இயலாமைதான்‌. 
தேவனுடைய வார்த்தைகளைக்‌ கேட்டும்‌ 
அதன்படி செயல்பட முடியாமைதான்‌. 
ஏனென்றால்‌, ஒரு மனிதனோடு கர்த்தர்‌ 


“ நம்மோடு கர்த்தர்‌ 
இல்லை என்றால்‌ அந்த 
உண்மையை நம்முடைய 

னாம்‌ ஏற்றுக்‌ கொள்ளாது. 
ஆனால்‌, இந்தக்‌ கசப்பான 
உண்மையை நாம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளாவிட்டால்‌, நாம்‌ 
தொடர்ந்து கர்த்தருக்‌ 
கேற்றபடி வாம இயலாதவர்‌ 
களாகவே இருப்போம்‌. ” 


2 


இல்லாவிட்டாலும்‌ அவனால்‌ பக்திமிக்க 
பல காரியங்களை சுய முயற்சிகளால்‌ 
செய்ய முடியும்‌. ஆனால்‌, கர்த்தர்‌ ஒரு 
வரோடூ இல்லாவிட்டால்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து வாழ 
இயலாது. கர்த்தர்‌ ஒருவரோடு இல்லா 
விட்டால்‌ சுபாவங்களைச்‌ சரி செய்வதும்‌, 
மனநீலைகளை மாற்றுவதும்‌ இயலாத 
காரியம்‌. பக்திக்காகப்‌ பல செயல்களைச்‌ 
செய்தாலும்‌, அன்பு, தாழ்மை, பொறுமை, 
உண்மை, சாந்தம்‌ போன்ற சுபாவங்களை 
கர்த்தர்‌ விரும்புகிறபடி பின்பற்றுவது 
மிகவும்‌ கடினமான விஷயம்‌. ஆம்‌, தேவ 
பக்தி இருந்தும்‌ தேவன்‌ விரும்பும்‌ விதமாக 
நம்மால்‌ செயல்பட இயலாமைதான்‌, 
தேவன்‌ நம்மோடு இல்லை என்பதின்‌ 
முக்கியமான அடையாளம்‌. 


பல நேரங்களிலும்‌ நம்மிடம்‌ ஆவிக்‌ 
கேற்ற கீழ்ப்படிவும்‌, கனிகொடுக்கும்‌ 
அனுபவமும்‌ இல்லாவிட்டால்‌, அதற்கு 
நம்முடைய பலவீனத்தையும்‌, முயற்சி 
போதாமையும்‌, அவிசுவாசத்தையுமே 
காரணமாகச்‌ சொல்கின்றோம்‌. ஆனால்‌, 
உண்மையான காரணம்‌ நம்மோட 
கர்த்தர்‌ இல்லாமையே. ஏனென்றால்‌ 
கர்த்தருடைய ஐக்கியத்தோடூ வாழ்ந்தால்‌ 








ஜூலை 2021 






மட்டுமே, கர்த்தர்‌ விரும்புகின்றபடியாக 
நாம்‌ வாழ்வதற்கு இயன்றவர்களாக 
மாறுவோம்‌. (யோவான்‌ - 15:4) 


ஆவிக்குரிய முயற்சி போதவில்லை 
என்றோ, அவிசுவாசம்‌ என்றோ, வல்லமை 
யின்மை என்றோ சொன்னால்‌ அதனை 
நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ள முடியும்‌. ஆனால்‌, 
நம்மோடூ கர்த்தர்‌ இல்லை என்றால்‌ 
அந்த உண்மையை நம்முடைய மனம்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளாது. ஆனால்‌, இந்தக்‌ 
கசப்பான உண்மையை நாம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளாவிட்டால்‌, நாம்‌ தொடர்ந்து கர்த்‌ 
கருக்கேற்றபடி வாழ இயலாதவர்‌ 
களாகவே இருப்போம்‌. 

கர்த்தர்‌ என்னோடு இல்லாமலா 
அவரை ஆராதிக்கின்றேன்‌, கர்த்தர்‌ 
என்னோடு இல்லாமலா ஜெபிக்கின்றேன்‌ 
கர்த்தர்‌ என்னோடு இல்லாமலா ஊழியம்‌ 
செய்கின்றேன்‌ என்றெல்லாம்‌ நாம்‌ 
கூறலாம்‌. கர்த்தர்‌ என்னோடு பேசியிருக்‌ 
கிறாரே, கர்த்தர்‌ எனக்கு வெளிப்பாடூ 
கந்திருக்கின்றாரே. கர்த்தர்‌ எனக்கு 
அற்புதம்‌ செய்திருக்கின்றாரே. கர்த்தர்‌ 
எனக்கு நன்மை செய்தீருக்கின்றாரே, 
என்றெல்லாம்‌ நாம்‌ கூறலாம்‌. ஆயினும்‌. 











கர்த்தர்‌ நமக்கு எதைச்‌ சொல்லுகின்றாரோ 
அதன்படி நாம்‌ செய்ய இயலாவிட்டால்‌ 
நம்மோடூ கர்த்தர்‌ இல்லை என்பதே 
அர்த்தம்‌. யோவான்‌ -10:27) 
கர்த்தர்‌ ஒல்லை என்யகை 
அநேகர்‌ கர்த்தர்‌ தங்களோடு 
இல்லாவிட்டாலும்‌, அவர்‌ தங்களோடு 
இருப்பதாக நம்புவதையே பக்தி என 
எண்ணுகீன்றனர்‌. ஆனால்‌, இல்லாத 
ஒன்றை இருப்பதாக எண்ணுவது நல 
மானதல்ல. இல்லாததை இல்லை என்று 
அறிவதே நன்மைக்கேதுவாக மாறும்‌. 
நம்மிடம்‌ அவசியம்‌ இருக்க வேண்டிய 
ஒன்று இல்லை என்று கண்டறியும்‌ போது, 
வருத்தம்‌ வருவது இயற்கையானது. 
ஆனால்‌, இல்லாததை இல்லை என்று 
கண்டறிவது துக்கத்திற்குரியது அல்ல. 
அது சந்தோஷத்தீற்குரியது. ஏனென்றால்‌, 
இல்லை என்று கண்டறியப்பட்டதால்‌ 
அதனைப்‌ பெற்றுக்‌ கொள்வதற்குத்‌ 
தேவையான வழிகளை யோசிக்க முடியும்‌. 
சரீரத்தீல்‌ இரும்பு சத்து போதுமான 
அளவு இல்லை என்றோ, அயோடின்‌ 
போதுமான அளவு இல்லை என்றோ, 
ஹீமோகுளோபின்‌ போதுமான அளவு 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ பிரியாமாக௯ 
அவருடைய சத்தத்திற்குச்‌ 
| செவி சாய்த்து வாட இயலா 


விட்டால்‌, அது கர்த்தர்‌ 
நம்மோழருக்கவில்லை 


என்பதற்கான அடையாளமே. 





இல்லையென்றோ, கண்டறியப்பட்டால்‌ 
ஒருவிதத்தில்‌ அது துக்கமான செய்திதான்‌. 
ஆயினும்‌, அவ்விதம்‌ கண்டறியப்பட்டது 
ஒரு நல்ல செய்தி என்றும்‌ கூறலாம்‌. 
ஏனென்றால்‌, போதுமான அளவு இல்‌ 
லாத தாதுச்‌ சத்துக்களை ஈடூசெய்வதற்கு 
என்ன செய்யலாம்‌ என்று சிந்தித்துச்‌ 
செயல்பட முடியும்‌. 

அது போல, கர்த்தர்‌ ஒருவரோடு 
இல்லை என்பது துக்கமான செய்தீதான்‌. 
ஆனால்‌, கர்த்தர்‌ நம்மோடு இல்லை 
என்பதைக்‌ கண்டறிந்தது ஒரு நல்ல 
செய்தி. கர்த்தரை நமக்குள்‌ நாம்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கு அது வழிவகுக்கும்‌. கர்த்தர்‌ 
நம்மோடு இல்லாமலே அவர்‌ இருப்பதாக 
எண்ணிச்‌ செயல்பட்டால்‌, ஒருநாள்‌ நாம்‌ 
பெரிய ஏமாற்றங்களையும்‌ வீழ்ச்சி 
களையும்‌ சந்திக்க நேரிடும்‌. சிம்சோன்‌ 
தன்னிடம்‌ தேவ ஆவியின்‌ வல்லமை 
இருப்பதைக்‌ குறித்த நீச்சயத்தோ 
டிருந்தான்‌. ஆனால்‌, ஒரு கால கட்டத்தில்‌ 
அவன்‌ தேவ ஆவியின்‌ வல்லமையை 
இழந்து போனான்‌. அதை அவன்‌ அறியா 
மலிருந்தான்‌. எனவே, வழக்கம்‌ போல 
தேவ ஆவி தன்னுடன்‌ இருப்பதாக 
எண்ணிச்‌ செயல்பட்டபோது, பெரிய 
ஏமாற்றத்தையும்‌ வீழ்ச்சியையும்‌ 
சந்தித்தான்‌. (௫யாயாதீபத்‌ 16:20, 2] 

ஆம்‌, சில நேரங்களில்‌, நாம்‌ ஆவி 
யில்‌ நீரம்பியிருப்பதுபோல உணர்ந்த 
ருக்கலாம்‌. சில வேளை, கர்த்தர்‌ நமக்குச்‌ 
சில காரியங்களை உணர்த்தியிருக்‌ 
கலாம்‌. சில வேளை, நமக்குச்‌ சில தேவ 
நன்மைகள்‌ கீடைத்திருக்கலாம்‌. சில 
நேரம்‌, ஒரு அற்புதம்‌ நமக்கு நீகழ்ந்‌ 


தீருக்கலாம்‌. இல்லையேல்‌ தேவ ஆவி 
வெளிப்பாடு பெற்றது போல உணர்ந்‌ 
திருக்கலாம்‌. ஆயினும்‌, இவை எதுவும்‌ 
கர்த்தர்‌ நம்மோடிருக்கின்றார்‌ என்பதற்‌ 
கான உறுதியான சான்றுகள்‌ அலல. நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமாக அவருடைய 
சத்தத்திற்குச செவிசாய்த்து வாழ இயலா 
விட்டால்‌, அது கர்த்தர்‌ நம்மோடிருக்க 
வில்லை என்பதற்கான அடையாளமே. 

நாம்‌ தேவ ஐக்கியத்தில்‌ வாழ்கின்ற 
உறுதி இருக்கின்றதா? நாம்‌ தேவ 
ஆவியால்‌ வழிநடத்தப்படும்‌ நீச்சயம்‌ 
உள்ளதா? நாம்‌ தேவனுடைய வார்த்தை 
களுக்குச்‌ செவிசாய்த்து வாழ்ந்திட 
அழைக்கப்படுவதை உணர முடி 
கின்றதா? நமக்குள்‌ நாம்‌ கேட்ட சத்தியத்‌ 
தின்படி வாழந்தீடும்‌ ஒரு பெரிய தாகம்‌ 
உள்ளதா? நாம்‌ தேவ வார்த்தைகளை 
விசுவாசத்தோடூ கேட்டூப்‌ பின்பற்றச்‌ 
செல்லும்‌ போது, அவை சாத்தீய 
மாகிறதைக்‌ காண முடிகின்றதா? 

இவ்விதம்‌ இல்லையென்றால்‌ நம்‌ 
மோடு கர்த்தர்‌ இல்லை என்பதே 
உண்மை. இதனை நாம்‌ கண்டறிந்தால்‌ 
அது துக்க செய்தீ அல்ல. அது நல்ல 
செய்தீயே. அதன்‌ மூலம்‌ நாம்‌ நம்மைக்‌ 
கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்து, கர்த்தரை 
நமக்குள்‌ வந்து கீரியை செய்யும்படி 
அழைப்பதற்கு நல்ல வாய்ப்புக்‌ கீடைத்‌ 
திருக்கீறது. ஒரு புதீய அர்ப்பணிப்‌ 
போடும்‌, புதிய ஒரு தரிசனத்தோடும்‌, 
ஒரு புதிய செயல்படூதலோடும்‌ நாம்‌ 
சரியான இலக்கை நோக்கி ஓடிட இது 
நமக்கு உதவி செய்யும்‌. 


௮௪:1௧. 


LIVING STREAM ஆங்கில மாத இதழ்‌ 
ஆங்கில பாஸா 88 இதழ்‌ மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை 


வெளிவந்து கொண்டிருக்கீன்றது. ஆங்கில இதழை வாங்கிப்‌ பயன்பெற 





அன்புடன்‌ வேண்டுகின்றோம்‌. ஆண்டு சந்தா ரூ. 100/- 


டி 





நவின கிருரை 
சோகுகாாகளுக்கு எச்சரிக்கை 


“ திருரை நிரசங்கிகளின்‌ பிரசங்கங்கள்‌ தங்களைக்‌ 
கேோட்கின்றவர்களை ஸமன்மேலும்‌ பாவத்தைக்‌ குறித்து 
கவலைப்படாதிருக்கச்‌ செய்கிறது. பரிசுத்தமாக வாழ்வது 
சம்பந்தமாக அலட்டிக்‌ கொள்ளாமல்‌ இருக்க அவை அவர்களை 
வழிநடத்துகிறது. கர்த்தர்‌ தங்களைம்‌ பிள்ளைகளாக ஏற்றுக்‌ 
கொண்டரின்‌, தங்களிடம்‌ பரிசுத்தம்‌ இருக்கிறதா இல்லையா 
என்றெல்லாம்‌ அவர்‌ பார்த்துக்‌ ககாண்டிருப்பதில்லை, என்று அவை 
அவர்களை எண்ண வைக்கின்றது. ” 

தேவனால்‌ பிறந்த எவனும்‌ பாவம்‌ சொல்லியும்‌ அவருடைய கற்பனை 
செய்யான்‌ என்று அப்போஸ்தலனாகிய களைக்‌ கைக்கொள்ளாதவன்‌, பொய்‌ 
யோவான்‌ நீருபத்தில்‌ குறிப்பிடுவதை யனாயிருக்கிறான்‌ என்று யோவான்‌ 


1 யோவான்‌ 3:9-ல்‌ பார்க்கின்றோம்‌. குறிப்பிடுவதை 1 யோவான்‌ 2:4-ல்‌ 
அவரை அறிந்திருக்கிறேன்‌ என்று பார்க்கின்றோம்‌. இது போன்ற 


30 


வார்த்தைகளைக்‌ கேட்கின்ற மனிதன்‌ 
தன்னைத்‌ தானே தற்பரிசோதனை 
செய்திடத்‌ தூண்டப்படுவான்‌. தேவனால்‌ 
பிறந்தவனாக எண்ணுகின்ற தன்னிடம்‌ 
பாவங்கள்‌ இல்லையா? தேவனை 
அறிந்தவனாக எண்ணுகின்ற நான்‌ 
தேவனுடைய கற்பனைகளைக்‌ கைக்‌ 
கொள்கிறேனா? என்று அவன்‌ தனக்குக்‌ 
கேள்விகளைக்‌ கேட்பான்‌. 


இங்கே யோவான்‌ கூற வருகின்ற 
உண்மை என்ன? பாவங்களோடூ 
வாழ்கின்ற ஒருவன்‌ அல்லது தேவனுக்கு 
உகந்த விதமாக வாழாத ஒருவன்‌ 
தேவனால்‌ பிறந்தவன்‌ அலல. கர்த்த 
ருடைய போதனைகளின்படி வாழாத 
ஒருவன்‌ கர்த்தரை அறிந்தவன்‌ அல்ல. 
இதுதான்‌ அப்போஸ்தலர்களின்‌ 
போதனை. தேவன்‌ விரும்பாதவைகளைச்‌ 
பாவம்‌) செய்துகொண்டு வாழ்கின்ற 
ஒருவன்‌ தேவனுடைய பிள்ளையாக 
இருக்க முடியாது. கர்த்தருடைய நல்ல 
கற்பனைகளைக்‌ கடைப்பிடிக்க இயலா 
தவன்‌, கர்த்தரை அறிந்தவனாக இருக்க 
முடியாது. இது ஆதி அப்போஸ்தலனாகிய 
யோவானுடைய பார்வை. 

அந்தப்‌ பக்கம்‌ இந்த வார்த்தை 
களைக்‌ கேட்டு விட்டு, இந்தப்‌ பக்கம்‌ 


இன்றைய கிருபை யபோதுமாகளின 


முழுக்கவனமும்‌ கிறிஸ்தவ 


விசுவாசிகன்‌ தூங்கள்‌ எவ்வளவு 


குறைவுபட்டாலும்‌ கங்களை 


தேவனுடைய பிள்ளைகள்‌ என்றே 


நம்பிக்‌ ரிகொண்டிரும்கு வேண்டும்‌ 
என்பதீல்‌ உள்ளது. 


திரும்பினால்‌ இந்நாட்களில்‌ கீருபையைப்‌ 
போதீப்பவர்கள்‌ என்று தங்களைக்‌ கூறிக்‌ 
கொண்டிருக்கும்‌ சிலர்‌ சொல்வதைக்‌ 
கேட்டால்‌ முற்றிலும்‌ முரண்பாடு. 
வித்தியாசம்‌ என்ன? 

இவர்கள்‌ உன்னிடம்‌ பாவம்‌ இருந்‌ 
தாலும்‌, குறை இருந்தாலும்‌, குற்றம்‌ 
இருந்தாலும்‌ நீ தேவனுடைய பிள்ளை 
தான்‌ என்று போதிக்கின்றார்கள்‌. உன்‌ 
னிடம்‌ தவறு இருப்பதையோ, குறை இருப்‌ 
பதையோ, குற்றம்‌ இருப்பதையோ பார்த்து 
தேவன்‌, நீ பிள்ளை அல்ல என்று சொல்ல 
மாட்டார்‌ என்று போதீக்கின்றனர்‌. அதாவது 
நீ எப்படி வாழ்கின்றாய்‌ என்பது அல்ல, நீ 
தேவனுக்கு யார்‌ என்பதே முக்கீயம்‌ என்று 
போதிக்கின்றனர்‌. நீ நல்லவனாயிருக் 
கிறாய்‌ என்பதைப்‌ பார்த்து அவர்‌ 
உன்னைப்‌ பிள்ளை என்று கூறவில்லை. 
தேவன்‌ தம்முடைய கிருபையின்படிதான்‌ 
உன்னைப்‌ பிள்ளை என்று ஏற்றுக்‌ 
கொண்டிருக்கின்றார்‌. எனவே, நல்லவன்‌ 
அல்லாதவனாக இருந்தாலும்‌ அந்தக்‌ 
கிருபை உன்னை விட்டுப்போகாது என்று 
போதிக்கின்றனர்‌. 

யோவானின்‌ போதனைக்கும்‌ 
இன்றைய கீருபை போதகர்களின்‌ 
போதனைக்கும்‌ இடையே உள்ள 








ஜூலை 2021 


வித்தியாசம்‌ என்ன? நீ தேவனுடைய 
பிள்ளையானால்‌ குற்றம்‌, குறை, பாவம்‌ 
குவிர்த்து, பரிசுத்தமாக வாழ்ந்தீட கவன 
மாயிருப்பாய்‌ என்பது யோவானின்‌ 
போதனை. நீ குறை, குற்றம்‌, தவறு 
களோடு வாழ்ந்தாலும்‌ நீ தேவனுடைய 
பிள்ளைதான்‌. இது நவீன கிருபை 
போதனையாளர்களின்‌ போதனை. 
யோவான்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டுவதில்‌ 
கரிசனையாயிருக்கத்‌ தூண்டூகின்றான்‌. 
நவீன கால கிருபை பிரசங்கிகளோ, நீ 
பரிசுத்தமாக வாழாவிட்டாலும்‌ தேவ 
னுடைய பிள்ளைதான்‌ என்று நம்ப 
வைக்கின்றனர்‌. 

யோவானுடைய போதனைகளைக்‌ 
கேட்கின்றவர்கள்‌ தங்களிடம்‌ பாவத்‌ 
தையோ, தவறான காரியங்களையோ 
பார்க்கும்‌ போது, தாங்கள்‌ தேவனுடைய 
பிள்ளைகளுக்குரிய அடையாளத்தோடு 
வாழவில்லையே என்று தங்களுக்குள்‌ 
உறுத்தலைப்‌ பெறுவார்கள்‌. இந்த நவீன 
கால கிருபை உபதேசிகளைக்‌ கேட்கின்ற 
வர்களோ, நாம்‌ என்ன தப்பு பண்ணி 


னாலும்‌, தவறு செய்தாலும்‌ தேவனுடைய 
பிள்ளை என்ற தகுதி தங்களை விட்டுப்‌ 
போகாது என்று அலட்சியமாக 
இருப்பார்கள்‌. 

ஆதி அப்போஸ்தலர்களின்‌ முழுக்‌ 
கவனமும்‌, கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
மாசற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை 
முறையின்‌ மூலமாக, தாங்கள்‌ தேவ 
னுடைய பிள்ளைகள்‌ என்பதை பிறர்‌ 
நடுவில்‌ உறுதிப்படுத்த வேண்டும்‌ என்‌ 
பதில்‌ இருந்தது. ஆனால்‌, இன்றைய 
கிருபை போதகர்களின்‌ முழுக்கவனமும்‌ 
கிறிஸ்தவ விசுவாசிகள்‌ தாங்கள்‌ எவ்வளவு 
குறைவுபட்டாலும்‌ தங்களைத்‌ தேவ 
னுடைய பிள்ளைகள்‌ என்றே நம்பிக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌ என்பதில்‌ 
உள்ளது. 

கிருபை பிரசங்கிகளின்‌ பிரசங்கங்கள்‌ 
தங்களைக்‌ கேட்கின்றவர்களை மென்‌ 
மேலும்‌ பாவத்தைக்‌ குறித்து கவலைப்‌ 
படாதிருக்கச செய்கிறது. பரிசுத்தமாக 
வாழ்வது சம்பந்தமாக அலட்டிக்‌ கொள்‌ 
ளாமல்‌ இருக்க அவை அவர்களை 
வழிநடத்துகிறது. கர்த்தர்‌ தங்களைப்‌ 


“நாம்‌ எப்படியிருக்க வேண்டுமோ அம்படி கருந்கால்கான்‌ 
நாம்‌ யார்‌ என்று ௩ம்மை நம்புகின்றோடூமா அப்படி இருப்பது 
26 க .. 77 
உண்மை என்று உறுதியாகும்‌. 





ti 


க 
ட்‌. 


பிள்ளைகளாக ஏற்றுக்‌ கொண்டபின்‌ 
தங்களிடம்‌ பரிசுத்தம்‌ இருக்கிறதா இல்‌ 
லையா என்றெல்லாம்‌ அவர்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருப்பதீல்லை என்று அவை 
அவர்களை எண்ண வைக்கின்றது. 
சுருக்கமாகக்‌ கூறுவதென்றால்‌, கர்த்த 
ருடைய ஆசீர்வாதங்களுக்கு நீ அவ 
ருடைய பிள்ளை என்று நம்புவதை 
விடாதீருந்தால்‌ போதும்‌ என்பதே கிருபை 
பிரசங்கீகளின்‌ போதனை. நீ பரிசுத்தமாக 
வாழ்ந்துதான்‌ தேவ ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற வேண்டூம்‌ என்ற தேவையில்லை 
என்பதே கீருபை பிரசங்கிகளின்‌ 
போதனை. 
உறுதீப்படுத்தும்‌ அடையாளம்‌ 

யோவான்‌ போன்ற ஆதி அப்போஸ்‌ 
தலர்கள்‌ விசுவாசிகளை எந்தெந்த 
விதத்திலலல்லாம்‌ விழிப்புணர்வூட்டி 
பரிசுத்தமான வாழ்க்கையில்‌ அவர்களை 
நுண்ணுணர்வுள்ளவர்களாக இருக்கச்‌ 
செய்யலாம்‌ என்று யோசித்தனர்‌. 
ஆனால்‌, கிருபை பிரசங்கிகளோ எந்‌ 
தெந்த விதத்திலெல்லாம்‌ விசுவாசி 
களை பாவ உணர்வற்றவர்களாகவும்‌, பரி 
சுத்தத்தைக்‌ குறித்த கவலையற்றவர்‌ 
களாகவும்‌ மாற்றலாம்‌ என்பதிலேயே 
கருத்தாயிருக்கின்றனர்‌. ஒருவர்‌ பாவம்‌ 
செய்வதாலோ, தப்பு செய்வதாலோ, தவறு 
செய்வதாலோ தேவ ஆசீர்வாதங்களை 
இழப்பதில்லை, என்பதை அதீகமாக 
வற்புறுத்திச்‌ சொல்வதிலேயே இவர்கள்‌ 
அதிகக்‌ கவனம்‌ செலுத்துகின்றனர்‌. 
இது அநேகருக்கு நீர்விசாரத்தையும்‌, 
அலட்சியத்தையும்‌, பாவத்தைக்‌ குறித்த 
கவலையற்ற தன்மையையும்‌ 
ஏற்படுத்துகிறது. 

ஒருவர்‌ உண்மையாக இரட்சிக்கப்பட்ட 
மறுபிறப்பின்‌ அனுபவம்‌ பெற்ற தேவ 
னுடைய பிள்ளையாகயிருந்தால்‌, அவர்‌ 
தன்னிடம்‌ பாவமற்ற வாழ்க்கை முறை 
யையும்‌, பரிசுத்தமான வாழ்க்கை முறை 


யையும்‌ காண முடியும்‌. அப்படி இராதீருந்‌ 
தால்‌, தான்‌ இன்னும்‌ மறுபடியும்‌ பிறந்த 
அனுபவத்தைப்‌ பெறவில்லையோ 
என்று ஆராய்ந்து பார்த்து, அந்த 
அனுபவத்தை பெற்றிட நாடவேண்டும்‌. 
நான்‌ நீச்சயமான மறுபிறப்பின்‌ 
அனுபவம்‌ பெற்று தேவனுடைய பிள்ளை 
என்று நம்பினால்‌, தன்னிடம்‌ குறைவு 
படுகின்ற பரிசுத்த அடையாளங்களை 
விசுவாசத்தின்‌ வாயிலாகப்‌ பெற்று 
குன்னைத்‌ தகுதீயாக்கீக்‌ கொள்ள 
முன்வரவேண்டும்‌. 

ஆனால்‌, நவீன கிருபை பிரசங்கி 
களோ கீறிஸ்தவ விசுவாசிகள்‌ தங்களை 
ஆராய்ந்து பார்ப்பதற்கான உணர்வையே 
அழித்து விடுகின்றனர்‌. அவர்கள்‌ 
தங்களிடம்‌ எந்த விதமான குறைபாடூ 
களைக்‌ காணநேரிட்டாலும்‌, அதை 
தேவன்‌ ஒரு பொருட்டாகப்‌ பார்ப்பதில்லை 
என்று சிந்தீக்க வைத்து விடுகின்றனர்‌. 
கிருபை பிரசங்கிகள்‌ நாம்‌ தேவனுடைய 
பிள்ளைகள்‌ என்ற அந்த ஆவிக்குரிய 
அந்தஸ்தை மட்டுமே மையப்படுத்து 
கின்றனர்‌. ஆனால்‌, நாம்‌ தேவனுடைய 
பிள்ளைகள்‌ என்றால்‌ நாம்‌ எப்படியிருப்‌ 
போம்‌ என்பதைக்‌ குறித்து எதையும்‌ 
பேசுவதில்லை. நாம்‌ எப்படியிருந்தால்‌ 
தேவனுடைய பிள்ளைகள்‌ என்பது 
உறுதிப்படும்‌ என்பதைப்‌ போதீப்பதில்லை. 


ஆம்‌, கிருபை போதனையாளர்களின்‌ 
வஞ்சகப்‌ போதனைகளுக்கு கீறிஸ்தவ 
விசுவாசிகள்‌ எச்சரிக்கையாயிருக்க 
வேண்டும்‌. நாம்‌ எப்படியிருக்க வேண்‌ 
டூமோ அப்படி இருந்தால்தான்‌, நாம்‌ யார்‌ 
என்று நம்மை நம்புகின்றோமோ 
அப்படி இருப்பது உண்மை என்று உறுதி 
யாகும்‌. உயர்ந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை 
நம்மிடம்‌ இருப்பதுதான்‌ நாம்‌ தேவ 
னுடைய பிள்ளைகளாகிவிட்டோம்‌ 
என்பதை உறுதிப்படுத்தும்‌ அடையாளம்‌ 
என்பதை மறந்துவிடக்கூடாது. 


ட 


ஆசிரியரின்‌ பிற நூல்கள்‌ 


_்‌ 


றை ஆசியுடன்‌ இனிய குடும்பம்‌ ௯௬ 
. வெளிச்சத்தில்‌ வெளிப்படும்‌ உண்மைகள்‌ 

. வழிகாட்டும்‌ சிந்தனைகள்‌ 

. சிலுவையில்‌ இயேசுவின்‌ இதய ஓசைகள்‌ 
ம்பிக்கையில்‌ சந்தோஷமாயிருங்கள்‌ 


[5] 
(ஸை) 


ரூ. 


ப 


ச 


ாம்‌ ஏன்‌ ஜெபிக்க வேண்டும்‌? ௬ 
துதி மலர்கள்‌ ஆயிரம்‌ ௬ 

தவன்‌ அங்கீகரிக்கும்‌ ஜெபம்‌ 
ஆராதனையும்‌ அனுதின வாழ்க்கையும்‌ 
விசுவாசத்தின்‌ பிரதிபலிப்புகள்‌ ௯ 

வையின்‌ பாதையில்‌ சில மனிதர்கள்‌ * 

துக்கம்‌ சந்தோஷமாக மாறும்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ தடைபடூவது ஏன்‌? 
கிறிஸ்தவம்‌ பேச்சில்‌ அல்ல... செயலில்‌ 
வல்லமையாக ஜெபிப்பது எப்படி? ௯ 
. சிந்தையை சீராக்கும்‌ சிந்தனைகள்‌ 

ரர்‌ என்னை தேற்ற முடியும்‌? ௯௬ 

னந்திரும்பியது உண்மையா? 
சிலுவையில்‌ அறையப்படூம்‌ சத்தியங்கள்‌ 
உண்மையான ஆராதனை * 
23. கலங்காதே மனமே கலங்காதே * 

4. சத்திய சிந்தனை முத்துக்கள்‌ ௯௬ 
25. (ஆசீர்வாதத்தின்‌ அடித்தளங்கள்‌ ௯ 
2தவனுடைய மனிதர்கள்‌ எங்கே? எங்கே? ௯௬ 
வாலிப வயதுகளில்‌ நீ ௬ 


& | 


ட 
= 
a 
19. 
a 
2 
| 
6: 
ட்‌] 
வ. 
ட்‌ 
| 
= 
a 
ட்‌ 
2. 
(ஓ) 
a 


le 
| 


& (6 


ட்‌ 


ம்‌ 


ச 


4 


20. 


ச 


ரீ 


ச 


(0?! 


N 
ர] 


கண்ணீரின்‌ காலங்களில்‌ 
விசுவாசமா? வியாபாரமா? 
சிந்திக்க தூண்டும்‌ சிந்தனைகள்‌ 
ஆராதனை என்றால்‌ என்ன? 
33. காதல்‌ சரியா? தவறா? 

4. (சோர்ந்து போகாதே மனமே 
35. (தேவ உறவினால்‌ வாழும்‌ வாழ்க்கை 
36. அக்கினி வார்த்தைகள்‌ 

மனநிலைகள்‌ மாறணுமே 
8. [கிறிஸ்தவன்‌ இங்கே, கிறிஸ்தவம்‌ எங்கே? 
39. சிந்தனைத்‌ தோட்டத்தில்‌ சிறுமலர்கள்‌ 


9. 


ச 


ரீ 


ச 


பி 


பீ | 


ரூ. 60 
ரூ. 60 
ரூ. 50 
ரூ. 60 
ரூ. 60 
ரூ. 60 


[5] 


உண்மையைச்‌ சொல்கிறேன்‌ இது கிறிஸ்தவம்‌ அல்ல 
எப்படி வாழணும்‌ கிறிஸ்தவ வாழ்க்கை 
வாலிபத்தை பாதுகாப்பது எப்படி? * 

. நீங்களும்‌ உங்கள்‌ பிள்ளைகளும்‌ 

5. (வித்தியாசமான விக்கிரகங்கள்‌ 

46. (தேவனுக்காக வாழ்வது என்றால்‌ 

47. (ஆவிக்குரிய வாழ்க்கை எதற்காக 


3. 


= 


D> 
ம்‌ 
a 


D> 


அ த இ (ஸி ஸு] இதி இிஇு தி 
6 [31௦ x [31௦ ௦ 


காதல்‌ சரியா? தவறா? ]சூ.60 
அர்த்தமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை 


ரூ. 35 
ரூ. 35 


34 


| 65 ம்‌ திரும்புதலும்‌ மறுபடி 
57 பரிசுத்த ஆவியின்‌ அபிஷேகம்‌ ரூ.80 
எப்போது? எப்படி? 
5 


கேட்டாலும்‌ கேளாவிட்டாலும்‌ ரூ. 
ரூ. 





52 கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால்‌ ரூ. 70 
என்ன? 


| 58 சத்தியத்தின்‌ வெளிச்சத்தில்‌ 
| 54 திருச்சபை என்பது எதற்காக? 


80 
8 


56 பரிசுத்தமாக வாழச்‌ செய்வது எது? | ரூ. 


SAMSON PAUL'S 
PUBLICATIONS IN ENGLISH 


TRUE WORSHIP RS.70 


GODLINESS FOR 
YOUTH - WHY 


IN THE TIMES OF 
DISTRESS 


POWERFUL PRAYER 
LIFE, HOW? RS.60 


DELIGHTFUL FAMILY WITH 
DIVINE BLESSINGS RS.100 


RS. 60 


RS. 60 


ப புத்தகங்கள்‌ V.P.P.- யில்‌ 
அனுப்பப்படூுவதில்லை. 

0 பணம்‌ அனுப்பிய பின்னரே 
புத்தகங்கள்‌ அனுப்பி வைக்கப்படும்‌. 


௬ நட்சத்திர குறியிட்ட புத்தகங்கள்‌ 
கையிருப்பு இல்லை 


புத்தகங்களைப்‌ பெற ॥.0.,அல்லது 
D.D., அனுப்ப வேண்டிய முகவரி 


SAMSON PAUL 


126, MUTHAYA MUDALIAR ST. 
PUDUCHERRY - 605 003. 


ஜூலை 2021 


